1009 


( WITH COURAGEAND FAITIN) 


அண்ணாமலைப் பல்கலைக்கழகத்து இசைத் தமிழ் வெளியீடு- XX . 


அறம் வளர்த்தான் 


இயற்றிய 


பரதசங்கிரகம் 


* 


பதிப்பாசிரியர் : 

வித்துவான் 
திரு . க . வெள்ளை வாரணனார் அவர்கள் 


RE 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகத்தாரால் 
வெளியிடப்பெற்றது . 

1954 


உள்ளுறை, 


பக்கம் 


1. பரத . சாத்திரம் 

1-- 96 
2. சதுராங்கப் பிரத்தாரசார அந்தாதி 

97-120 
3. தாண்டவம் நிலக்கடை 

121-125 
4. இராகம் முப்பத்திரண்டுக்கும் விருத்தம் 125 , 126 
5. வங்கிய இலக்கணம் 

127-129 
6. மத்தள இலக்கணம் 

130 , .131 
7. அஷ்டகணம் 

132 , 133 . 


8. தாண்டவம் பதினாறு 


134-142 


143-145 


9. பதினெண் தேசம் , 
10. பொருத்த வியல்பு 
11 , முதன்மொழிக்குச் சீராவன 


146-150 


151 


12. தேவதை ரூப அவினயம் 

152-160 
13 இராகம் முப்பத்திரண்டுக்கும் வெண்பா 161 , 162 
14 பிரம்பு லட்சணம் முதலியன 

163-165 
15. தாளவியல் 

166-186 
செய்யுள் முதற்குறிப்பகராதி 

187 


. 


முகவுரை 


பரத சங்கிரகமென்னும் இந்நூல் நாட்டிய சாத்திரமாகிய 
பரதத்தின் இலக்கணத்தினைத் தொகுத்துச் சுருக்கிக்கூறுவது . 
சங்கிரகம் - சுருக்கம் . இதனைப் பரதசார சங்கிரகம் என இந் 
நூற் பாயிரம் குறிப்பிடுகின்றது . இந்நூலிற் கூறப்படும் 
பொருள்கள் இயலிசை நாடகமாகிய முத்தமிழ்க்கும் தொடர் 
புடையனவாகக் காணப்படுகின்றன . பரத நாட்டியத்தின் 
இயல்பினைச் சிறப்புமுறையில் விரித்துரைக்கு முகமாக அதற் 
குத் துணையாகிய இயற்றமிழ்க் குறிப்புக்களும் இசைத்தமி 
ழிலக்கணங்களும் இந்நூலில் இடம்பெற்றுள்ளன . இந்நூல் 
வெண்பா , ஆசிரியப்பா , கலிப்பா , சூத்திரமாகிய நூற்பா என் 
னும் யாப்புவகைகளால் இயன்றதாகும் . இதற்குத் தெளிவான 
உரையொன்றும் அமைந்துளது . 


இந்நூலின் முதற்கண் பரதத்தின் தோற்றம் , தெய்வசபை , 
நட்டுவன் இலக்கணம் , மத்தளம் முழக்குவோன் இலக்கணம் , 
பாடுவான் இயல்பு , பாடும் முறை , நடனமாதர் இயல்பு , அன் 
னோர் ஆடும் இயல்பு , அரங்கின் இலக்கணம் , தேவாரப் பண் , 
தத்துவ வகை , இசையின் தோற்றம் , எழுத்துக்களின் பிறப்பு 
முறை , ஏழிசை உற்பத்தி , இராக உற்பத்தி , முப்பத்திரண்டு 
இராகங்கள் , மங்கலப் பண் என்பன சங்கீத ரத்னாகர லக்ஷண 
மாகக் கூறப்பெற்றுள்ளன. இவற்றையடுத்துத் தோற் 
கருவிகளின் இலக்கணமும் , வங்கியத்தின் இலக்கணமும் தாளத் 
துக்குரிய மாத்திரை இலக்கணமும் , எழுவகை நிருத்தமும் , 
தாளங்களுக்குரிய தசப்பிராணன்களும் குறிக்கப்பெற்றுள் 
ளன . இவற்றுடன் பரதசாத்திரத்தின் பொது இலக்கணம் 
நிறைவு பெறுகிறது . 

இப்பகுதியை யடுத்துச் சதுராங்கப் 


2 


பிரத்தாரம் என்னும் பகுதி அமைந்துளது . இஃது எழுபத் 
தெட்டுக் கட்டளைக் கலித்துறைகளாலியன்றது . 

இதன் கண் 
ஒன்று முதல் நாற்பத்தைந்து வரையுள்ள பாடல்களுக்கு உரை 
யுளது . 

ஏனைய பாடல்களுக்கு உரையில்லை . இப்பகுதி தாள - 
சம்பந்தமான ஆராய்ச்சிக்குப் பெரிதும் பயன்படுவதாகும் . 


இதனை யடுத்துத் தாண்டவம் , நிலக்கடை என்னும் பகுதி 
காணப்படுகிறது . இதன்கண் நட்டுவர்கள் கையாளும் தாளச் 
சதி , தரு நாட்டியம் , தீர்மானம் என்பனவும் சுத்த நாடக இலக் 
கணமும் இடம்பெற்றுள்ளன . இவற்றை யடுத்து முப்பத் 
திரண்டு இராகங்களும் நான்கு செய்யுட்களால் தொகுத்துக் 
கூறப்பட்டுள்ளன . பின் வங்கியத்தின் இலக்கணம் , மத்தள 
இலக்கணம் , அஷ்டகணம் , தாண்டவம் பதினாறுக்கும் தருவும் 
தாளமும் வெண்பாவும் ஆகிய குறிப்புக்கள் , பதினெண் தேசம் , 
பொருத்த இயல்பு என்பன கூறப்பட்டுள்ளன . இவற்றின் பின் 
தேவதைரூப அவிநயம் என்ற பகுதி நாற்பத்திரண்டு சூத்திரங் 
களால் விளக்கப்பெற்றுளது . இந்நூல் நூற்றறுபத்தைந்தாம் 
பக்கத்துடன் முடிகின்றது . இதனையடுத்துத் தாளவியல் 
என்னும் பகுதி காணப்படுகின்றது . இதன்கண் கணபதிக் 
குரிய காப்புச் செய்யுள் ஒன்றுள்ளது . பின்னர் , நூற்றெட்டுத் 
தாளங்களுக்கும் , அன்னியதாளங்கள் முப்பத்திரண்டுக்கும் 
உரிய மாத்திரையும் , அங்கங்களின் அடையாளங்களும் - தரப் 
பெற்றுள்ளன . இப்பகுதி தாள இலக்கணங்களைத் தெளிவாக 
அறிந்து கொள்ளுதற்குப் பெரிதும் துணை செய்வதாகும் . 


இங்கு எடுத்துக் காட்டிய இப்பகுதிகள் யாவும் நமக்குக் 
கிடைத்த பரதசங்கிரகத்தின் ஏட்டுச்சுவடிகள் இரண்டிலும் 
இங்குக் குறித்த முறையே பிறழாது அமைந்துள்ளன . இவ் 
வமைப்பு முறையினை நோக்குங்கால் பரதசங்கிரக நூலாசிரி 
யரே இத் தாள இலக்கணத்தினையும் இயற்றியவர் என்பதும் , 


3 


இவையனைத்தும் சேர்ந்த தொகுப்பே பரதசங்கிரகமாகிய இந் 
நூல் என்பதும் நன்கு பெறப்படும் . 


ந்நூலகத்தே தேவதைரூப அவினயத்தின் முடிவில் 
சிறப்புப் பாயிரச்செய்யுள் ஒன்று காணப்படுகின்றது . இப் 
பகுதி அவினயக் கிரந்தம் என்னும் பெயருடையது என்றும் , 
இதனை யியற்றிய ஆசிரியர் அறம் வளர்த்தான் என்னும் பெய 
ருடையவர் என்றும் , இவரே முற்கூறிய பரதசார சங்கிரகம் 
என்ற 

நூலை யியற்றினார் என்றும் , இவர் செய்த வேறு 
நூல்கள் அனுட்டான விதி , தத்துவரூபம் முதலியன என்றும் 
அச்சிறப்புப் பாயிரம் கூறுகின்றது . 


" சந்ததமும் புரியும் அனுஷ்டானவிதி யின்பூசைத் தத்துவ ரூபம் 
செந்தமிழின் விருத்தமுமுன் சேர்பரத விரிவனைத்தும் 

( தேர்ந்து பொன்னின் 
அந்தமெனப் பரதசார சங்கிரகந் தன்னொடவி னயக்கிரந்தம் 
நந்திசெய் தறம் வளர்த்தான் ஆசிரியத் தாற்புவிமேல் 

( நாட்டினானே ” , 


என்பது அச்சிறப்புப் பாயிரப் பாடலாகும் . நாடோறும் 
செய்தற்குரிய கடமைகளை விளக்கும் அனுட்டானவிதி என்னும் 
நூலையும் , அவ்விதிப்படி செய்தற்குரிய சிவபூசை முறை , 
தத்துவ ரூபம் என்னும் பொருள் பற்றிய செந்தமிழ்விருத்தப் 
பாடல்களையும் முன்னுள்ள பரதசாத்திரத்தின் விரிவினை 
ஆராய்ந்து வியாழனாகிய தேவகுருவின் துணிபு இதுவென்று 
சொல்லும்படி பரதநாட்டியத்தின் சாரமாகிய பரதசார 
சங்கிரகம் என்ற நூலுடன் தேவதைரூப அவினயத்தை விளக் 
கும் அவினயக் கிரந்தம் என்ற இந்நூலையும் ஆசிரியப் பாவினாற் 
செய்து , பண்டை நாளில் நந்திதேவர் அருளிய முறையே 
அறம் வளர்த்தான் என்னும் பெயருடைய பெரியோன் இவ் 


4 


வுலகில் நிலைபெறச் செய்தான் என இச்சிறப்புப் பாயிரம் கூறு 
தல் காண்க . 


இதனால் , பரத சங்கிரகம் என்னும் இந்நூலை யியற்றிய 
ஆசிரியர் அறம் வளர்த்தான் என்னும் பெயருடையவர் 
என்பது நன்கு புலனாகின்றது . இவர் தாம் சொல்லக்கருதிய 
பரத நூற் பொருளை வடமொழியில் சார்ங்கதேவர் என்னும் 
ஆசிரியர் இயற்றிய சங்கீதரத்னாகரம் என்னும் நூலை யடி 
யொற்றி விரித்துரைக்கின்றார் . இச்செய்தி இந்நூலின் உரைப் 
பகுதியால் நன்கு புலனாகின்றது . இவ்வாசிரியர் தமக்கு முன் 
னிருந்த நூலாசியர்கள் கூறிய பொருள்களைத் தம் நூலில் 
எடுத்தாள்வதோடு அவர் தம் நூலிலுள்ள செய்யுட்களையும் 
சூத்திரங்களையும் அவ்வாறே எடுத்தாண்டுள்ளார் . இம்முறை 
யில் 

தாளசமுத்திர நூலிலுள்ள வெண்பாக்கள் சிலவும் , 
சிதம்பரப் பாட்டியலிலுள்ள பொருத்த இலக்கணம் பற்றிய 
விருத்தப்பாக்கள் சிலவும் இந்நூலில் இடம் பெற்றுள்ளன . 


இவ்வாசிரியர் சிதம்பரப் பாட்டியலை எடுத்தாளுதலால் ,, 
அந்நூலாசிரியராகிய பரஞ்சோதியார் வாழ்ந்த காலமாகிய 
கி . பி . பதினாறாம் நூற்றாண்டிற்குப் பிற்பட்டு வாழ்ந்தவராதல் 
வேண்டும் . இவர் இந் நூலில் முப்பத்திரண்டு இராகங் 
களைக் குறித்ததன்றிப் பிற்காலத்தில் வேங்கடமகி என்பார் 
வகுத்துரைத்த எழுபத்திரண்டு மேளகர்த்தா 

மேளகர்த்தா இராகங்களை 
யாண்டுங் குறிப்பிடவில்லை . வேங்கடமகி யென்பார் பதினாறாம் 
நூற்றாண்டின் இறுதியிலும் பதினேழாம் நூற்றாண்டின் 
தொடக்கத்திலும் தஞ்சை நாயக்க மன்னர்களின் பிரதானியா 
யிருந்த கோவிந்த தீக்ஷிதரின் புதல்வராவர் . இவர் , தாம் 
இயற்றிய சதுர்தண்டிப் பிரகாசிகையிலே எழுபத்திரண்டு 
மேளகர்த்தாக்களை வகுத்துரைத்துள்ளார் . இவர் வகுத்த 


5 


எழுபத்திரண்டு மேளராகங்களைப் பற்றி இப் பரதசங்கிரக 
நூலாசிரியர் குறிப்பிடாமையால் , இவ்வாசிரியர் பதினேழாம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த வேங்கடமகி யென்பார்க்குச் சிறிது 
காலத்தால் முற்பட்டவராதல் வேண்டும் . என்பது பெறப்படும் . 
எனவே , இப்பரத சங்கிரக நூலாசிரியர் காலம் கி . பி . 
பதினேழாம் நூற்றாண்டின் முற்பகுதியெனக் 

கொள்ளுதல் 
பொருத்த முடை.யதாகும் . 


பரதசங்கிரகமாகிய இந்நூலின் அமைப்பினையும் , உரை 
யமைதியினையும் இந்நூலாசிரியர் இயற்றிய ஏனைய நூல்களின் 
பொருளமைதியையும் நோக்குங்கால் , இவர் சிவவழிபாட்டு 
முறைகளை நன்குணர்ந்த நல்ல சைவரென்பதும் , கொங்கு 
நாட்டில் வாழ்ந்தவரென்பதும் , வடமொழியும் தமிழும் நன்கு 
பயின்றவர் என்பதும் , நாட்டிய சாத்திரத்தின் இயல்பினை 
அனுபவமுறையில் கற்றுத் தெளிந்தவரென்பதும் நன்கு 
புலனாம் . 


இந்நூலை வெளியிடுதற்கு அடிப்படையாயமைந்த ஏட்டுச் 
சுவடிகள் இரண்டு , இச்சுவடிகளை நம் பல்கலைக் கழக இசை 
நூல் வெளியீட்டுக் குழுவினரிடம் அன்புகூர்ந்து கொடுத் 
துதவியவர் தமிழ்க் கலைக்களஞ்சியப் பதிப்பாசிரியராகிய 
திருவாளர் ம . ப . பெரியசாமித் தூரன் அவர்களாவர் . அவர்கள் 
இவ்வேடுகளை ஈரோடு செங்குந்தர் உயர்நிலைப்பள்ளித் தமிழா 
சிரியராகிய திருவாளர் தெய்வசிகாமணிக் கவுண்டர் அவர் 
களிடமிருந்து வாங்கி நம் பல்கலைக் கழகத்திற்குத் தந்தார்கள் . 
இப்பிரதிகள் இரண்டனுள் ஒருபிர திதான் தொடர்ந்து படித் 
தற்குரிய வகையில் இருந்தது . அதிலும் எழுத்துச் சிதைந்து 
விடுபட்ட இடங்கள் சில . மற்றொரு பிரதி மிகவும் பழுது 
பட்டு முறிந்து காணப்பட்டது , எனினும் முதற் பிரதியிலுள்ள 


6 


நூ லுருவத்தை உள்ளவாறு ஒப்பிட்டு உணர்ந்து கொள்ளுதற்கு 
இரண்டாவது பிரதியாகிய இஃது ஓரளவு துணை செய்தது .. 
சில ஆண்டுகள் கழிந்தால் இப்பிரதிகள் சிறிதும் பயன்பட 
மாட்டா . இந்நிலையில் இந்நூலை வெளியிடும்படி இப்பிரதிகளைப் 
பல்கலைக்கழகத்திற்குக் கொடுத்துதவிய முற்கூறிய அன்பர் 
களுக்கு நம் நன்றி உரியதாகும் . இவ்விரு பிரதிகளையும் 
கருத்தூன்றிப் படித்து இந்நூலைப் படி யெடுத்தேன் . பின்னர் 
ஏடெழுதுவோர் மரபின்படி நேர்ந்த வழுக்களை நீக்கி , இதனை 
வெளியிடுதற்குரிய வகையில் ஓரளவு திருத்தஞ் செய்தேன் . 
எனினும் மேலும் திருத்த முறுதற்குரிய இடங்கள் பலவுள . 
வேறு சுவடிகள் கிடைத்தால் இந்நூல் மேலும் திருத்தமடைதல் 
கூடும் . 


இந்நூலிலுள்ள செய்யுட்களும் , உரைப்பகுதியும் தமிழ்ப் 
புலவர்களால் சிறப்பாகப் பாராட்டத்தக்க சொல்வளம் உடை 
யனவல்ல . இஃதொரு தொகுப்பு நூல் . இதன் முறைவைப்பும் 
அவ்வளவு சிறப்பாகத் தோன்றவில்லை . எனினும் பரதநூற் 
பொருளை அனுபவ முறையில் தெரிந்து கொள்வதற்கு இந்நூல் 
பெரிதும் துணை செய்யுமென்பது உறுதி . நமக்குக் கிடைத் 
துள்ள தமிழ் நூல்களில் நாட்டிய சாத்திரத்தின் இலக்கணங் 
கூறும் பழைய தமிழ் நூல் சிலப்பதிகாரமும் 

அதன் 
உரைப்பகுதியுமே யாகும் . பிற்காலத்தில் இப்பொருள்பற்றித் 
தோன் றிய தமிழ் நூல் அரபத்த நாவலர் இயற்றிய பரத 
சாத்திரமாகும் . மகாமகோபாத்தியாய டாக்டர் உ . வே . 
சாமிநாத ஐயரவர்களின் நூல் நிலையத்திலிருந்து அண்மையில் 
அடையாறு கலாக்ஷேத்திரத்தாரால் வெளியிடப்பெற்ற பரத 
சேனாபதியம் என்னும் நூல் நாட்டிய சாத்திரத்தின் அமைப் 
பினைக் குறித்து ஓரளவே விளக்குகின்றது . இங்ஙனம் பரத 
நாட்டியத்தின் இயல்புரைக்கும் தமிழ் நூல்கள் அருகிக் 


7 


தரப் 


காணப்படுவதால் இத்துறையை ஒருவாறு விரித்துக் கூறுவ 
தாகிய இப் பரதசங்கிரகத்தினை வெளியிடுதல் பரத நூற் 
பொருள் பற்றிய ஆராய்ச்சிக்குப் பெரிதும் துணை புரிவதாகும் 
என்னும் நம்பிக்கையால் இந்நூல் பல்கலைக் கழகப் பதிப்பாக 
வெளிவருகின்றது . இந்நூற் பொருளோடு ஒத்த தமிழ்நூற் 
குறிப்புக்கள் இந் நூலின் அடிக்குறிப்பாகத் 
பெற்றுள்ளன . முத்தமிழ் வளர்ச்சியிற் கருத்துடைய இய 
லிசைப் புலவர்களும் , ஆராய்ச்சியாளர்களும் இந் நூற்பதிப்பி 
லுள்ள குற்றங்களை நீக்கி நற்பொருள்களை உவந்தேற்றுக் 
கொள்வார்களாக . இந்நூலை வெளியிட்டு தவிய அண்ணாமலைப் 
பல்கலைக்கழகத்தார்க்கும் இவ்வெளியீட்டிற்குப் பல்லாற்றானும் 
உதவிபுரிந்த பெரியோர்களுக்கும் எனது உளமார்ந்த 
நன்றியினைத் தெரிவித்துக்கொள்கின்றேன் . 


அண்ணாமலைப் பல்கலைக் கழகம் , 

அண்ணாமலை நகர் 
1-1-1954 . 


க . வெள்ளைவாரணன் . 


- 


உ 


பரதசங்கிரகம் . 


தெய்வவணக்கம் 
சற்பனபா டைக்குமிக்க தாம்பரத சங்கிரகம் 1 
உற்பனம தாக 2 முன்னூ லோர்ந்தெடுத்துப் 

பொற்புறவே 
சேர்ப்பதற் 3 கிங் காறுமுகச் செவ்வேளு மைங்கரனும் 
காப்புமலர் வாணியருட் கண் 


சங்கரன் நடம்புரி தருமரங்கத் தொகை 
ஐங்கரன் பதமல ரடியிணை காப்பே . 5 
பாலுந் தெளிதேனும் பாகும் பருப்புமிவை 
நாலுங் கலந்துனக்கு நான் தருவேன் - கோலஞ்செய் 
துங்கக் கரிமுகத்துத் தூமணியே நீயெனக்குச் 
சங்கத் தமிழ்மூன்றுந் தா . + 


1. நன்கு இயல்வதாகிய மொழிநடையின்கண் மிக்க சிறப் 
புடைய பண்ணும் இராகமும் தாளமும் விளக்குவது பரத சங்கிரகம் 
என்னும் சுருக்க நூலாகும் . சர்ப்ப என்னும் வட சொல் ‘ விரைந்து 
நட என்னும் பொருளுடையதாகலின் சற்பனபாடை என்பதற்கு 
நன்கு இயல்வதாகிய மொழிநடை எனப் பொருள் கொள்க . 

2. விரைவில் அறிந்துகொள்ளுதற்கேற்றதாக . 

3. முன்னைய நூல்களில் உள்ளவற்றை ஆராய்ந்தெடுத்து 
அழகுபெற ஒரு நூலாகத் தொகுத்தமைத்தற்கு . 

4. செவ்வேளும் ஐங்கரனும் மலர்வாணியும் ஆகிய இவர்க 
ளுடைய அருட்கண் காப்பு என முடிக்க . 

5. இறைவன் திருநடம்புரியும் இயல்பினை விளக்கும் அரங்கத் 
தொகையாகிய இந்நூலுக்கு மூத்த பிள்ளையார் திருவடிகள் பாது 
காவலாகும் என்பது பொருள் . 

+ இஃது , ஒளவையார் பாடிய நல்வழியிலுள்ள கடவுள் 
வாழ்த்துப் பாடலாகும் . 


2 


நூல் 


மன்னும் பிரமத்தில் வானாகி வானில் 

வளியாய் வளியதனிற் 
றன்னி லழலா யழலின் சலமாய்ச் 

சலத்தின் தாரணியாய்ச் 
சொன்ன விதனில் மருந்தாகித் 

தோற்று மருந்தி லன்னமதாய் 
அன்னந் தன்னிற் றுவக்காகி 

யாறுதாது வாயினவாம் . 
இதன் பொருள்.- நிலைபெற்ற பிரமத்திலே ஆகாசந் 
தோன்றி , ஆகாசத்தில் வாயு தோன்றி , வாயுவினில் அக்கினி 
தோன்றி , அக்கினியில் அப்புத் தோன்றி , அப்புவிற் பிருதிவி 
தோன்றிப் , பிருதிவியில் பயிர் தோன்றிப் , பயிரில் அன்னந் 
தோன்றி , அன்னத்தில் தோல் தோன்றித் , தோலில் இரத்தந் 
தோன்றி , இரத்தத்தில் இறைச்சி தோன்றி , இறைச்சியில் 
மேதை தோன்றி , மேதையில் எலும்பு தோன்றி , எலும்பிலே 
நரம்பு தோன்றிற்று என்றவாறு . 

( க ) 


பூமித்தோற்றம் 
தற்பரமாய்ச் சச்சிவமாய்ச் சத்தியாய் நாதவிந்து 
அற்புதமாய்ச் சதாசிவமா யாதிமகேச ருருத்திரராய்ப் 
பற்பலமால் வேதன் படைத்தண்டங் காலனலாய்க் 

கற்புறவே யப்பாகிக் காசினியாய் வந்தனவாம் . 
இ - ள்.- பராபரத்திற் பரந் தோன்றிப் பரத்திற் சிவந் 
தோன்றிச் சிவத்திற் சத்திதோன்றிச் சாத்தியில் நாதந் தோன்றி 
நாதத்தில் விந்து தோன்றி விந்துவிற் சதாசிவந் தோன்றிச் 
சதாசிவத்திற் மகேசுரந் தோன்றி மகேசுரத்தில் உருத்திரக் 
தோன்றி உருத்திரனில் விட்டுணு தோன்றி விட்டுணுவில் 
பிரமா தோன்றிப் பிரமாவில் ஆகாசந் தோன்றி ஆகாசத்தில் 
வாயு தோன்றி , வாயுவில் அக்கினிதோன்றி அக்கினியில் அப்புத் 
தோன்றி அப்புவிற் பூமி தோன்றிற்று . எ - று . 

( உ ) 


உ . இவ்வாசிரியர் கூறும் பூமித் தோற்றம் சைவ நூல்களுடன் 
ஒப்புநோக்கி ஆராயத் தகுவதாம் , 


3 


பூமிக்காதாரம் 


அப்புமேற் கூர்மன் அதன் மேலே அட்ட கெசஞ் 
செப்பரிய பஞ்சமுகச் சேடனுமாய் - அப்போது 
முன்னூல்தேர் மாலயனு மூவர்முதற் சங்கரனும் 
பன்னாக மீதுவைத்தான் பார் . 


இ - ள் . - ஏக சமுத்திரமாகிய சலத்தின் மேலே கூர்மன் , 
கூர்மன் ஆதாரமாக அட்டகெசம் , ஐந்து தலையினையுடைய 
அட்டநாகம் , இதன் நடுவே ஆயிரம் பணாமுடியுடைய சேடன் , 
அதன் மேலே பூமி . எ - று . 

( க ) 


உயிர்த்தோற்றவகை 
ஊர்வ பதினொன்றாம் ஒன்பது மானுடவர் 1 
நீர்பறவை நாற்காலாம் நேர்பத்து - சீரிய 
பந்தமாந் தேவர் பதினா லயன் படைத்த 
அந்தமில்சீர்த் தாவரநா லைந்து . 


க 
. 


மண்மகள் தன்னை நீண்ட மலைகளோ ரெட்டுத் தாங்கும் 
திண்ணிய கிரிகள் தம்மைத் திறல்கரி யெட்டுந்தாங்கும் 
நண்ணுமக் கரிகள் தம்மை நயன் றலை நாகந்தாங்கும் 
அண்ணன்மா நாகந்தன்னை ஆதார சாத்தி தாங்கும் . ( க ) 


45 


சத்தியைக் கூர்மந் தாங்கும் தகைபெறு கூர்மந்தன்னைச் 
சித்தியு முத்தியான சீர்பெறு சிவமே தாங்கும் 
இத்தகை யாகிநின்ற இருநில மகளை நாளும் 
பத்தியா இருகை கூப்பிப் பணிந்து வந்தனை 

செய்வோமே , ( உ ) 
[ பரத சாஸ்திரம் ஒழிபியல் ] 


என அரபத்த நாவர் கூறுவது இப்பகுதியொடு சிறிது வேறு 
பட்டுள்ளமை காண்க . 
1. மானுடம் - பா . வே . 2. நீர்பறவை 

நாற்காலோர் 
பப்பத்துச், பா . வே . 


4 


இ - ள் . - ஊருகிற சீவன் பதினொரு நூறாயிரம் பேதம் , 
மனிதர் ஒன்பது நூறாயிரம் பேதம் , பறக்கின்ற பட்சி பத்து 
நூறாயிரம் பேதம் , நாற்கால் மிருகம் பத்து நூறாயிரம் பேதம் , 
நீர்வாழ்சாதி பத்து நூறாயிரம் பேதம் , தேவர்கள் பதினான்கு 
நூறாயிரம் பேதம் , தாவரமாவன இருபது நூறாயிரம் பேதம் , 
ஆக எண்பத்து நான்கு நூறாயிரம் வர்க்கச் சீவாத்துமாவையும் 
பிரமதேவன் படைத்தான் . - எ - று . 

( ச ) 
நாட்டியபரதம் 
கடவுள ரிறந்து செல்லுங் காலமுங் கழிந்து கற்றைச் 
சடிலசங் காரமூர்த்தி தாண்டவம் புரியத் தையல் 
உடனமர்ந் திசைகள் கூற வோதிய புவனமெல்லாம் 
படருமுத் தமிழதாகிப் பரதமுண்டாயிற்றன்றே . 


இ - ள் . பராபர வத்துவினுடைய திருவிளை யாடலாகிறது . 
பிரமா விட்டுணு உருத்திரன் முதலாகிய தேவாதிகளனைவரும் 
அண்ட பகிரெண்ட பெலங்களும் பெரும்புறக்கடல் முதலாகிய 
தோற்றமனைத்தும் இற்றகாலத்துக் கற்றைச் 

சடையினை 
யுடைய சங்காரமூர்த்தியாகிறவர் அந்திகால வேளையிலே நட 
னஞ் செய்யவேணுமென்று சிந்தித்தபோது ஆதிபரையாகிற 
மாதா சங்காரமூர்த்தியி லுற்பவித்து இசைகள் கூற அப் 
பொழுது சங்காரமூர்த்தியாயிருக்கிறவர் நடனம்புரிய வந்த 
காலங்களிலே பரதமுண்டாயிற்று எ - று . 

( ரு ) 


. 


ச எழு பிறப்புந் தீயவை தீண்டா எனவரும் • உ - ம் திருக் 
குறளுரையில் பரிமேலழகரால் மேற்கோளாகக் காட்டப்பெற் 
றுள்ளது இச்செய்யுளாகும் . இவ்வுரை மேற்கோளை யே பரத 
சங்கிரக நூலாசிரியர் தம் நூலிற் சேர்த்துக்கொண்டுள்ளார் . 

ரு 1. தேவர் முதலிய எல்லா உயிர்களும் ஏனைப்பொருள் 
களும் தம் நிலை குலைந்து அழிதற்குரிய ஊழிக்காலத்தே சிவபெருமான் 
பலவடிவுகளையும் மீண்டு தன்னடத்தே ஒடுக்கிக்கொண்டு கொடி 
தாய கொட்டி என்னும் கூத்தை ஆடியருள்வார் எனவும் அந்நிலையில் 
உமையம்மையார் அக்கூத்துக்கேற்பச் சீர் முதலிய தாளங்களைத் 
தருவார் எனவும் கலித்தொகை கடவுள் வாழ்த்துப்பாடல் கூறும் . 

“ படுபறை பலவியம்பப் பல்லுருவம் பெயர்த்து நீ 
கொடுகொட்டி யாடுங்காற் கோடுய ரகலல்குற் 

கொடிபுரை நுசுப்பினாள் கொண்ட சீர் தருவாளோ 
எனவரும் கடவுள் வாழ்த்துப் பகுதியை நோக்குக . 


5 


பரவுகின்ற பவ்வெழுத்தே கூத்ததாகும் 

பவ்வென்னு மெழுத்து வந்து பரவியேதான் 
அரவுகின்ற ரவ்வெழுத்தே ராகமாகும் 

அதனடுத்த தகாரவெழுத் தாகுந்தாளம் 
மருவுகின்ற மவ்வெழுத்தே கொட்டுப்பாங்க 

மாநிலத்திற் பரதமென வந்தவாறு 
திரிபுரத்தை நகைத்தெரித்த தேவர் தேவன் 

திருவுள்ள மகிழ்ந்துமைக்குச் செப்பினாரே . 


- ள் . பரவப்படாநின்ற பவ்வெழுத்தே கூத்தாகவும் 
இவ்வெழுத்துக் கூட்டரவினாலே ரவ்வெழுத்தே ராகமாகவும் 
அதனையடுத்த தகரவெழுத்தே தாளமாகவும் இதனால் தழுவப் 
பட்ட மவ்வெழுத்தே கொட்டுப்பாங்கச் சரிதையாகவும் இந்தப் 
பரதம் என்கிற சத்தத்துக்குத் திரிபுரமெரித்த சிவனானவர் 
உமாமகேசுவரிக்குப் பொருள் விரித்தருளிச் செய்தார் . 

எ - று ( கூ ) 


தாளவுற்பத்தி 


காள மிடற்றினன் கண்ணுத லண்ணல் தன் காதலிக்கு 
நீளங் கடைபோக நிர்த்தத்தைக் காட்டி நியமித்தது 
மேளங்களுக்கெல்லாந் தாயென வேவேத சாரத்தினால் 
தாளஞ் செனித்தது தாக்கிய போதரன் றாள் தனிலே . 


- ள் . ஆலகால விடத்தினை மிடற்றிலடக்கியவரும் 
நெற்றியிற் கண்ணருமாகிய பரமசிவனானவர் தம்மை யத்தியந் 
தம் விட்டு நீங்காமலிருக்கிற பார்வதிதேவிக்கு நிருத்தத்தின் 
விரிவனைத்தையும் அறிவிக்கும் பொருட்டாக மேளங்களுக்குள் 
மிக்காயிருக்கப்பட்ட வேதசாரமான தாளஞ்செனிக்கத் தக்க 
தாகத் தம்முடைய பாதத்தினால் தாக்கினார் . எ - 

( எ ) 


IN 


தாளத்தொனியாவன 


ஆதிநடு வீறில்லான் அம்புயப்பொற் றாள் தாக்கிற் 
கேதாதெய் யென்றுதா ளம்பிறந்த - வோதைமேல் 
அண்டபகி ரண்டநவ கண்டபுவ னங்குலுங்கக் 

கொண்டதென்றான் மாமலயக் கோன் . 
எனவும் 

தாத்தெயெனத் தாக்கிமற் றத்தத்தித் தொன்னமென 
வேத்து நடனமொடா லிக்குமே -- பூத்திகழுங் 
கொன்றையா னெம்சபைக் கோமான் தாளஞ்செனிக்க 

வன்று முயலகன்மே லாய் . 
எனவும் வரும் இவ்விரண்டு வெண்பாவுக்கும் 

வெண்பாவுக்கும் இவற்றின் 
உண்மை ஆசான் கண்ணகத்தே கேட்டுக்கொள்ளவும் . ( அ , கூ ) 


தாக்கு மாத்திராவிதி 
பஞ்ச லகுவெழுத்தாற் பார்க்குங் கசடதப 
செஞ்சொ லொருமாத் திரைகளென்றே- அஞ்சாமல் 
அல்லார் குழலரம்பை யபிடேகச் சொக்கனார் 
எல்லார்க்குஞ் சொன்னா ரிசைத்து . 


அ . 1. பிறப்பும் நிலையும் இறத்தலும் இல்லாத இறைவ 
னாகிய சிவனுடைய தாமரை மலர்போலும் அழகிய திருவடியின் 
தாக்குதலால் , தா - தெய் என்னும் 

ஓசையுடன் தாளங்கள் 
உண்டாயின . 
மாமலயக்கோன்- பெரிய பொதியமலைத் 

தலைவனாகிய 
அகத்தியன் . 

க . விளங்குகின்ற கொன்றைப் பூமாலையை யணிந்தவனாகிய 
அம்பலத்தாடி முற்காலத்து முயலகன் என்பான் மேனின்று தாளங் 
களெல்லாம் உண்டாகத் தா , தெய் எனத்தாக்கி மற்றும் தத் , தித் , 
தொன் , நம் என ஏத்தும் திருநடத்தால் ஆரவாரித் தாடினான் 
என்பதாம் . 

ய . பஞ்ச லகுவெழுத்து - ஐந்து குற்றெழுத்து 

அல்லார் குழலரம்பை- இருள் நிறம் வாய்ந்த கூந்தலையுடைய 
அரம்பை போல் வாளே என மகடூஉ முன்னிலை யாக்கிப் பொருள் 
கூறுக . 

மதுரைச் சொக்கநாதப் பெருமானே இப்பரத நூற்பொருளை 
முதன் முதல் எடுத்துரைத்த முதலாசிரியர் என்பது இந் நூலாசிரியர் 
கருத்தாம் , 


7 


இ - ள் . துருதம் லகு குரு புலிதம் இவைகளுக் குரித்தான 
மாத்திரைகள் அறியில் தெக்கணாதி மார்க்கத்துக்கும் 

ஏக 
மாத்திராவிதி கொண்டார் என்றவாறு. அவையாவன கசடதப 
என்னுமஞ்செழுத்தும் உச்சரித்துக்கண்டு கொள்க . ( ய ) 


தெய்வசபை 


நாரா யணனே நடுவா யிரண்டருகும் 
பாரோரா வானோர் இருடிகளுஞ் - சீராக 
மன்று ளினி திடமாய் வாதாடிக் காளியுடன் 
அன்று நடஞ் செய்த சபை , 


இ - ள் . நாராயணன் முதலான பேர் நடுவாகவும் முப்பத்து 
முக்கோடி தேவர்கள் நாற்பத்தெண்ணாயிர முனிவர்களும் 
இரண்டு புறமுஞ் சூழ்ந்திறைஞ்சத் தில்லையிலே பத்திரகாளி 
யுடன் வாதாகப் பரமேசுவரன் நடனஞ்செய்தது தெய்வசபை 

( யக ) 


யென் றவாறு . 


தெய்வமேளத்தில் நின்றபேர் 
நந்திவல மத்தளமாம் நான்முகன் கையிடக்கை 
யிந்திரனு டுக்கை யெமன்குடுக்கை - சந்திரனீள் 
சூரியனே நற்சுருதி தும்புரர்சங் கீதமாய்ப் 
பாரினடிப் பித்தாள் பரை . 


ய . துருதம் அரைமாத்திரை , லகு ஒரு மாத்திரை , குரு 
இரண்டு மாத்திரை , புலிதம் மூன்று மாத்திரையாம் . 

கஉ . மத்து ஓசைப்பெயர் ; இசையிடனாகிய கருவிகட் கெல் 
லாம் தளமாதலான் மத்தளமென்று பெயராயிற்று " என்றும் 
இக்கருவி பல கூத்துக்களுக்கு உரித்தாகலானும் பாடலெழுத்தான் 
உள்ளே பிறத்தலானும் முழவுகளெல்லாம் இதனுள்ளே பிறத்த 
லானும் இதனை நான் முகன் என்பர் என்றும் அடியார்க்கு நல்லார் 
கூறுவர் . 

வினைக்கிரியைகள் இடக்கையாற் செய்தலின் இடக்கையென்று 
பெயராயிற்று . 

குடுக்கையாக அடைத்தலால் குடுக்கையென்று பெயர் ஆயிற்று . 


8 


இ - ள் . - பரமேசுவரனை ஆட்டுவித்தவள் பார்ப்பதி . மத் 
தளங்கொட்டினவன் நந்தீசுவரன் , இடக்கை கொட்டினவன் 
பிரமன் . உடுக்கை கொட்டினவன் இந்திரன் . குடுக்கை கொட் 
டினவன் இயமன் . சுருதிகாரர் சந்திர சூரியர் . சங்கீதம்பாடி 
னவர் தும்புரு நாரதர் என்றவாறு . 

( 2 ) 


இராசசபை 


1 


மன்னவனே யிந்திரனா மாதவியே மந்திரியாய்த் 
துன்னுமியற் சங்கீதர் தும்புரராய் - இந்நிலத்தில் 
மங்கையரே ஊர்வசியா வண்டமிழோர் 3 

தேவர்களாய்ச் 
சங்கமுடன் பார்க்குஞ் சபை . 


3 . 


இ - ள் . - சபைக்குள் நடுவேயிருந்த ராசா தேவேந்திரனாக 
வும் , மாதவியே மந்திரியாகவும் , மேனகை அரம்பை ஊர்வசி 
திலோத்தமை சங்கேசி சனவபதி சித்திரசேனை முதலான தெய் 
வப் பெண்டிர் அடப்பை குஞ்சங் காளாஞ்சி வெண்சாமரை 
முதலான தொழில் செய்கிறபேர்களாகவும் , கின்னரி உருத்கிர 
வீணை நாகவீணை கயிலாசவீணை சுரமண்டலம் இராவணாஸ்த் 
திரம் இதுமுதலாகிய சங்கீதம் பாடுகிறவர்கள் கின்னரர் கிம் 
புருடர்கள் சித்தர் வித்தியாதர கந்தர்வராகவும் , இராசாவைச் 
சூழ்ந்து இரண்டுபுறமும் நின்று பார்க்கிறபேர்கள் தேவர்க 
ளாகவும் இப்படி இருப்பது இராசசபை.-- என்றவாறு . 

( யங ) 


- 


. 1. ஈண்டு உவமத்திற்குரிய பொதுத்தன்மை விளங்கவில்லை . 

2 . உவமையில் ஒருமை பன்மை மயங்கி வந்துள்ளது . 


3. வண்டமிழோர் - தமிழ் வல்ல புலவர்கள் , 


9 


நட்டுவன் இலக்கணம் 


பாட்டுவிக்கப் பாடப் பாவித்த தாற்கூத்தை 
ஆட்டுவிக்க ஆட வருங்கரணம்- பூட்டுவிக்கத் 
திட்டமுடன் பாடையினைத் தேர்ந்து கற்றுப் பேசுவிக்க 
அட்ட திக்கும் நட்டுவனே யாம் . 


இ - ள் . இயலும் இசையும் தேர்ந்தும் இராக முதலமை 
யப் பல பாக்களையும் பாடப் பாட்டுவிக்க நாடகம் பரத 
சாத்திர விதிப்பிரகாரம் ஆட ஆட்டுவிக்க அரிதாகிய கரணங் 
களைத் தான் செய்து பிறர் மெய்யிலும் பூட்டுவிக்கப் பதினெண் 
பாடையுந் தான் கற்றுப் பிறரை வருத்து விக்க இப்படி திக்கு 
கள் தோறும் 
தோறும் மதிக்க 
மதிக்க வல்லவனாகில் இவன் 

நட்டுவனா 


மென்றவாறு . 


1 


ஆடலாசிரியன் அமைதி . 


இருவகைத்தாகிய அகக்கூத்தின் இலக்கணங்களை யறிந்து , 
பலவகைப்பட்ட 

புறநடங்களை யும் விலக்குறுப்புக்களைச் சேரப் 
புணர்க்கவும் வல்லனாகி , அல்லிய முதற் கொடுகொட்டியீறாகக் 
கிடந்த பதினொருகூத்துக்களும் அக்கூத்துக்களுக்குரிய பாட்டுக் 
களும் அவற்றுக்கு அடைத்த வாச்சியங்களின் கூறுகளும் நூல்களில் 
விதித்த வழியே தெரிந்து கூத்தும் பாட்டும் தாளங்களும் தாளங் 
களின் வழிவந்த தூக்குக்களும் தம்மிற்கூடின நெறியையுடைய 
அகக்கூத்தும் புறக்கூத்து முதலாயின நிகழ்த்துமிடத்துப் பிண்டி 
பிணையல் எழிற்கை தொழிற்கை யென்று சொல்லப்பட்ட நான் 
கினையும் நூலினகத்துக் கொண்ட கூறுபாட்டையறிந்து அகக்கூத்து 
நிகழுமிடத்துக் கூடைக்கதியாகச் செய்த வாரக்கதியுட் 
புகாமலும் , வாரக்கதியாகச் செய்த கை கூடைக்கதியுட் புகாமலும் , 
புறக்கூத்தினிடத்து ஆடல் நிகழுமிடத்து அவிநயம் நிகழாமலும் , 
அவிநயம் நிகழுமிடத்து ஆடல் நிகழாமலும் , குரவைக்கூத்தும் 
வரிக்கூத்தும் தம்மில் விரவாதபடியுஞ் செலுத்தியமைந்த ஆட 
லாசிரியனும் " (சிலப் - அரங்கேற்று க 2 - உரு அடியார்க்கு நல்லார் 
உரை ) எனவரும் உரைப்பகுதி ஈண்டுக் கருதத்தகுவதாம் . 


கை 


10 


மத்தள முழக்குவோன் இலக்கணம் 


புத்த வமுத மறுவகைப் பாடங்கை பூண்டடரும் 
சத்தமுஞ் சாலிநியமமுந் தாக்குத் தகாரிப்புக்கொண் 
டத்தக மார்க்கத் திருவட்ட கால்கொ டடங்கவிதம் 
மத்தள மூன்றும்வல்லான் நந்தி யாமென்பர் மாநிலமே 
இ - ள் . புதிய வமுதம் போன்ற அழகங்காத்திரஞ் சிவிறு 
அடைசுகை நேர்கை துகை ஏறுகை இந்த ஆறுவகைப் பாடங் 
களையும் பூட்டிச் சத்தஞ் சாலிநியமந் தாக்குத் தகாரிப்புக் 
குறவணை நறவணை வகையாகக் கொட்டுதலின்றி அகமார்க்கத் 
தில் திருவட்டகாலத்துக்கேற்க மூன்றுவிதமாயிருக்கிற மத் 
தளத்திற்குரித்தாகிய சொற்குறிப்பனை த்தையும் தேர்ந்து மத் 
தளங்கொட்ட வல்லவனை நந்திக்குச் சமனாகச்சொல்லும் உலகம் 
என்றவாறு . 

( மரு ) 


மிடு . “ நர்த்தகன் கர முதலியன சேர்க்கும் இடங்களையும் , சமபதம் 
முதலிய பத்துப்பாத வியல்பையும் , சுத்தசாரி தேசிசாரிகளையும் , 
பூமண்டலம் ஆகாச மண்டலங்களின் இலக்கணங்களையும் , கனராக 
முதலிய இராக பேதங்களையும் , அபிநய விதங்களையும் , சுத்தகரண 
உற்புலிதகரண பேதங்களையும் , காந்தைக்கண் முதலிய ஏழு 
நேத்திர பேதங்களையும் , சமசிரம் முதலிய பத்துச் சிரலக்ஷணங் 
களையும் , பதாகை முதலிய அஸ்தபேதங்களையும் , முகபேதங் 
களையும் , நவரச பேதபாவங்களையும் , அங்க உபாங்கங்களின் இயல் 
பையும் , தாளதசப் பிரமாணங்களையும் அறிந்த புலவனாகியும் , அங்க 
வீனம் , சுரவீனம் , குலவீனம் இல்லாதவனாகியுமிருக்க வேண்டும் " 
எனப் பரத சாஸ்திரம் ஒழிபியல் 30 ல் நர்த்தகனிலக்கணம் கூறப் 


பட்டுளது . 


ஆடல் பாடல் இசையே தமிழே 
பண்ணே பாணி தூக்கே முடமே 
தேசிக மென் றிவை யாசினுணர்ந்து 
கூடை நிலத்தைக் குறைவின்று மிகுத்தாங்கு 
வாரநிலத்தை வாங்குபு வாங்கி 
வாங்கிய வாரத் கியாழுங் குழலும் 
ஏங்கிய மிடறும் இசைவன கேட்பக் 
கூருகிர்க் கரணங் குறியறிந்து சேர்த்தி 
ஆக்கலு மடக்கலு மீத்திறம் படாமைச் 
சித்திரக் கரணஞ் சிதைவின்று செலுத்து 
அத்தகு தண்ணுமையருந்தொழின் முதல்வனும் " 


11 


| 


பாடுவான் இயல்பு 


மிக்க குடிப்பிறந்தோன் மெய்யான வோசையான் 
துக்க மிலாதான் சுகமுடையான் - ஒக்கவே 
ஊனப் படாதான் உறுப்பின் மறு வில்லாதான் 
தானத் திசையியற்று வான் . 


இ - ள் . - மேம்பாடாயிருக்கிற வருணத்தை யுடையவனாய்க் 
குற்றப்படாத வோசையுள்ளவனாகி எந்நாளுங் கவலையின்றிச் 
சுகமனுபவிக்கிறவனாய்க் குயிலின் இசையும் வண்டின் முரற்சி 
யும் வலம்புரி முழக்கமுமாக இந்த மூவகை யோசையினாலும் 
அரிய நிறத்தனவாயிருக்கிற முத்தமிழ் விரிவை யோர்ந்து 
சாதுரியமிக்கானவன் இந்த ( சபைய ) கத்துப் பாடப்படும் 

எ - று ( யசு ) 


(சிலப் , அரங் , சடு , நடு ) எனவரும் சிலப்பதிகார 

சிலப்பதிகார அடிகளும் , 
எல்லாக் கூத்துகளும் , எல்லாப் பாட்டுக்களும் , எல்லா இசைகளும் , 
வடவெழுத்தொரீ இவந்த எழுத்தாலே கட்டப்பட்ட ஓசைக் கட்ட 
ளைக் கூறுபாடுகளும் , எல்லாப் பண்களும் , இருவகைத்தாளங்களும் , 
எழுவகைத் தூக்குக்களும் , இவையிற்றின் முடங்களும் , இயற்சொல் , 
திரிசொல் , திசைச்சொல் , வடசொல் என்னுஞ் சொற்களும் என்று 
சொல்லப்பட்டனவற்றை யுணர்ந்து ஒருருவை யிரட்டிக்கிரட்டி 
சேர்த்தவிடத்து நெகிழாதபடி நிரம்ப நிறுத்தவும் , அவ்விடத்துப் 
பெறும் இரட்டியை ஒப்பாக உருவான வழி நிற்குமானம் நிறுத்திக் 
கழியுமானங் கழிக்கவும் வல்லனாய் இப்படி நிகழ்ந்த உருக்களில் 
யாழ்ப்பாடலும் குழலின் பாடலும் கண்டப்பாடா இயைந்து 
நடக்கிறபடி கேட்போர் செவிக்கொள அமைந்த கரணத்தாற் குறி 
யறிந்து சேரவாசித்தலும் மற்றைக்கருவிகளிற் குறை நிரப்புதலும் 
அக்கருவிகளின் மிகுதியடக்குதலும் ஆக்குமிடத்தும் அடக்குமிடத் 
தும் இசையின் இரந்திரம் தோன்றாதபடி செய்தலும் செய்யுமிடத்துக் 
கைத்தொழில் அழகுபெறச் செய்துகாட்டலும் வல்லனாய் அழகுதக்க 
தண்ணுமைக் கருவியினையும் அரிய தொழிலினையுமுடைய ஆசிரியன் 
என்றவாறு எனவரும் அரும்பதவுரையும் இங்குக் கருதத்தக்கன வாம் . 


12 


பாட்டு விகற்பம் 


பன்னியபாத் தானம் புணர் ... பான்னிறங்கள் 
மன்னிய பண்ணொ டிராகங்கள் - நன்னுதலாய் 
சொல்லிய கால முரைப்போ ரிடமாடல் 
நல்லிசையோர் கண்ட நெறி . 


இ - ள்.- இவை பத்து விகற்பத்தாலும் அறிந்து பாடுக 
என்றவாறு . 

( கஎ ) 


ஓசை 


“ யாழுங்குழலும் சீரும் மிடறும் , தாழ்குரற் றண்ணுமை 
யாடலொடி.வற்றின் இசைந்தபாட லிசையுடன் படுத்து , வரிக்கும் 
ஆடற்கும் 

உரிப்பொருளியக்கித் , தேசிகத் திருவின் 
கடைப்பிடித்துத் , தேசிகத் திருவின் ஓசையெல்லாம் , ஆசின்றுணர்ந்த 
அறிவினனாகிக் , கவியது குறிப்பும் ஆடற்றொகுதியும் , பகுதிப் 
பாடலுங் கொளுத்துங்காலை , வசையறுகேள்வி வகுத்தனன் விரிக்கும் 
அசையாமரபின் இசையோன் றானும் " எனவரும் அரங்கேற்று 
காதை யடிகளில் இசையாசிரியன் இயல்பினை இளங்கோவடிகள் 
விளக்கியுள்ளமை ஈண்டு நினைக்கத் தகுவதாம் . 


யாழ்ப் பாடலும் வங்கியப் பாடலும் , இருவகைத் தாளக் 
கூறுபாடுகளும் , மிடற்றுப்பாடலும் , மந்தமாகிய சுரத்தினையுடைய 
தண்ணுமையும் , அகக்கூத்துப் புறக்கூத்துப் பதினோராடல் என்னுங் 
கூத்துக்களும் வல்லவனாய் இவற்றுடனே சேரச் செய்த உருக்களை 
இசைகொள்ளும்படியும் இரதம் பொருந்தும்படியும் புணர்க்கவும் 
வல்லவனாய் இருவ கைப்பட்ட பாடல்களுக்கும் பொருளான இயக்கம் 
நான்கினையும் அமைத்துத் தேசாந்தரங்களிற் பாடைகளையுமறிந்து 
அந்தப்பாடைகள் இசை பூணும் படியையுமறிந்து இயற்புலவன் 
நினைவும் நாடகப்புலவன் ஈடும் வரவுகளும் இவற்றுக்கு அடைத்த 
பாடல்களும் தம்மிற் சந்திக்குமிடத்துக் குற்றந் தீர்ந்த நூல்வழக் 
காலே வகுக்கவும் விரிக்கவும் வல்லனாயுள்ள இசைப் புலவனும் 
என்பது மேற்காட்டிய அடிகளுக்கு அரும்பதவுரையாசிரியர் கூறும் 
பொருளாகும் . 


கஎ , இதன் முதலடி ஏடுகளிற் சிதைந்துளது 


13 


. 


பாவாடை 


நாதம் பகர்விந்து வேராகி நன் முளையாய் 
வேதங் கவர்காயாய் வீறுபஞ்சாய்ப் - போத நூற் 
பூவாடைப் பாவாய்ப் புனைந்தார் நம் வள்ளுவனார் 
பாவாடை யென்றே பகர் . 


இ - ள் . பருத்திவிதையும் வேரும்முளையும் நாதவிந்துவாக 
வும் , இதனுடைய கொம்பு வேதங்களாகவும் , இதன் காய் பஞ்சு 
பிரமா விஷ்ணுவினுடைய மேனியாகவும் , இதன் நூல் பரமேசு 
வரனுடைய ஒளியாகவும் பாவோடி நெய்த வள்ளுவனார் 
பாவாடை எ - று . 

( கஅ ) 


உடைக்கச்சு 


வேங்கையுரித் தோலுடையாய் மென்னாக மேகயிறாய் 
ஈங்குமுய லகனுதிர மெண்ணெயாய்ப்- பாங்குடனே 
V 
மன்றினடித் தார்செயலால் மானிலத்தில் நிர்த்தகர்க்கும் 
வென்றியுள்ள பாவனையா மென் . 


இ - ள் . வேங்கையதள் உடையாகவும் நாகம் சுற்றுக்கச் 
சாகவும் முயலகனுதிரம் எண்ணெயாகவும் பரமேசுவரனரு 
ளால் பூலோகத்தில் நிர்த்தகர்க்குப் பாவனையாம் எ - று . ( கக ) 

முப்பாணி ! மூன்று முதல்வரென்று சொல்லலாம் 
உட்புறம்பு திங்கள் உதயனாம் - எப்போதும் 
அங்குட்ட தர்ச்சனிமத் திமையனா மிகைகனிட்டை 
அங்குலி நற் றேவரென லாம் . 


இ - ள் . தோள் பிரமாவாகவும் முழங்கை விட்டுணுவாகவும் 
மணிக்கட்டு ருத்திரனாகவும் உள்ளங்கை சந்திரனாகவும் 


* அ . 


சைப்பாவினை ஆடையாக உருவகப்படுத்தியுள்ளார் . 


14 


புறங்கை சூரியனாகவும் ஐந்து விரலுந் தேவர்களாம் 

எ - று . ( உ ) ) 


நட்டுவன் மேளத்தில் நின்றபேர் 
நட்டுவனே நாதனாம் நந்திமலர் வேதனடு 
திட்டமுடன் தேவர்கோன் சேரவே- கொட்டியமன் 
சுந்தரனேர் சந்திரனுஞ் சூரியனுந் தும்புரரும் 
விந்தையுள சங்கீத மென் . 

இ - ள் . கச்சை கட்டின நட்டுவன் சிவனாகவும் மத்தளக் 
காரன் நந்தீசுவரனாகவும் இடக்கை கொட்டினவன் பிரமாவாக 
வும் உடுக்கை கொட்டினவன் தேவேந்திரனாகவும் , குடுக்கை 
கொட்டினவன் இயமனாகவுஞ் சுருதிகாரர் சந்திர சூரியராகவும் 
பாடுகிறவன் தும்புரு நாரதராகவும் இப்படி பாவனையாம் 

எ - று . 

( உக ) 
திக்குப்பாலகர் 


இந்திரனோ டக்கினி யியமனிரு திவருணன் 
வந்தவா யு வோ டளகையான் - முந்தமரர் 
அக்கணியு மீசனுடன் அட்டதிக்குப் பாலகர்பார் 
மிக்கவயன் மாலாகு மேல் . 


உய் . 1. முப்பாணி - தோள் , முழங்கை , மணிக்கட்டு எனக் 
கூறப்படும் கையின் மூவகை அங்கங்கள் . 

2. உள் , புறம்பு - உள்ளங்கை , புறங்கை , 
3. உதயன் - சூரியன் . 

4. அங்குட்டம்- பெருவிரல் , தர்ச்சனி - சுட்டுவிரல் , 
மத்திமை - நடுவிரல் , அனாமிகை - மோதிர விரல் , கனிட்டை 
சுண்டுவிரல் , அங்குலி - விரல் . 


உ s . 1. அளகாபுரிக்குத் தலைவனாகிய குபேரன் . 

2. அக்கு - சங்குமணி . 


15 


இ - ள் . கிழக்கு இந்திரன் , தென்கிழக்கு அக்கினி , தெற்கு 
இயமன் , தென்மேற்கு நிருதி , மேற்கு வருணன் , வடமேற்கு 
வாயு , வடக்கு குபேரன் , வடகிழக்கு ஈசானன் , பூமிக்குப் பிரமா , 
ஆகாசத்துக்கு விஷ்ணுவாம் எ - று , 

( 2 ) 


பூமிவடிவு 


பரவு சலமே பனிகூர்மத் தின்மேல் 
விரவு கரியெட்டின் மீதே - கிரிமானாம் 
அட்டநா கஞ்சுமக்கு மாதரவா யாவர்க்கும் 
இட்டமாம் பூமியிது தான் . 
இ - ள் . இப்படி யெல்லாமிருக்கும் பூமியென்றவாறு . ( உட ) 


பூமியை வணங்கி நடம்புரிதல் 
நாட்டியத்தை நின்மேல் நயந்து நட னம்புரியுங் 
கோட்டி தனை நீபொறுத்தாட் கொள்வாயே - 

காட்டுநிறம் 
பொன்னே பிரமனக வந்தமே நாற்கோணந் 
தன்னேரில் லாதவளே தான் . 


1 


* 


1 


உக . ஆடலாசிரியன் 

நடனந் தொடங்கும்போது பூமிதேவியை 
வணங்கல் மரபாகலின் பூமியின் இயல்பைக் கூறுகின்றார் . பூமியை 
எட்டுமலைகளும் , அம்மலைகளை எட்டுயானைகளும் , அவ்யானைகளை ஆதி 
சேடனும் , அவனை ஆதாரசத்தியும் , அச்சத்தியை ஆதிகூர்மமும் , 
அக்கூர்மத்தைச் சிவமும்தாங்கும் என்றும் , பூமிதேவியின் திருமுடி 
தெற்கும் , திருவடி வடக்கும் ஆகுமென்றும் , உறங்கச் செல்பவர் . தாள 
முதலிய வாத்தியங்களை ஒலிப்பவர் , நடனஞ்செய்பவர் , வீடுகட்டக் 
கால்கொள்பவர் , உழுபவர் ஆகிய இவர்கள் வட திசையை நோக்கி 
நின்று மலர் தூவி வணங்கி நாங்கள் செய்யும் குற்றங்களை யுளங் 
கொளாது பொறுத்தருளிப் பாதுகாத்தல் வேண்டும் என வழிபட்டுத் 
தொடங்குதல் வேண்டும் என்றும் அரபத்த நாவலர் பரதசாத்திரங் 
கூறுகின்றது . 


உச , 1. இத்தொடரின் பொருள் விளங்கவில்லை . 


16 


இ - ள் . - யான் நின்மேல் நின்று நடனஞ்செய்கிற கோட் 
டிகளெல்லாம் பொறுத்துக்கொள்ளென்று பூமியை வணங்கித் 
தோத்திரஞ் செய்க எ - று . 

( உச ) 


நடனத்துக்குவந்த பாத்திர இலக்கணம் 
கொஞ்சு கிளிமொழிபோற் கூவுங் குயிலிசைபோற் 
செஞ்சொலியல் வல்லவுருச் சித்திரம் போல் - 

வஞ்சியரில் 
மேலாய்க் குடிப்பிறப்பு மேலாய செல்வமிகு 
மாலாமின் னாட்டுவிக்க லாம் . 


இ - ள் .-- வசனிக்கிறது சாந்தமுடன் கிள்ளையைப்போல 
விசித்திரமாக வசனிக்க , இசைபயிற்றலில் ஏழிசைகொண்டு 
வடநூல் முதல் இயற்றமிழ் வல்லமையாய்க் குயிலைப்போலப் 
பாட , அன்றியும் ஓவியம்போல மாதர்குழுவில் எவர்க்கும் மேன் 
மையே பெற்றுக் குடிப்பிறப்பும் செல்வமும் பெற்று மிக்காய்க் 
கண்ட வுடனே யாவரும் இச்சிக்கத்தக்கதாக இருக்கப்பட்ட 
பெண் நாட்டியத்திற்குரித்து எ - று . 


உச . 


கோட்டி - கூட்டம் . 
உரு . நடனத்துக்குரிய பெண்களாவார் ஐயாண்டில் தண் 
டியம்பிடித்து ஏழாண்டு பயின்று ஆடலும் பாடலும் அழகும் 
என்று சொல்லப்பட்ட இம்மூன்றினுள்ளும் ஒன்றுங் குறைவு 
படாமல் திறம்பெற்று விளங்கும் இயல்புடையார் . 


நன்னர் விருப்புடையோள் நற்குணமு மிக்குயர்ந்தோள் 
சொன்ன குலத் தாலமைந்த தொன்மையளாய்ப் 

பன்னிரண்டாண் 
டேய்ந்ததற்பி னாடலுடன் பாடலழ கிம்மூன்றும் 
வாய்ந்தவரங் கேற்றல் வழக்கு " 
என்றார் பரதசேனாபதியாரும் , 


17 


பெண் நிற்கிற நிலை 
செய்யவிரு கால்கூட்டிச் சேர்ந்தமுக மசையாமல் 
ஐயமென் றேசபையி லஞ்சாதே - துய்யபரு 
வத்துருப்போல் நின்ற வடிபலவும் பேராமல் 
சித்திரம் போல் நின்றாள் திரு . 


என்பது . இரண்டு காலையுங் கூட்டி முகமசையாமல் சபை 
யிற் பயப்படாமல் பலவடிக் கொள்ளாமல் சித்திரமென்னத் 
திருவைப் போன்றபெண் நிற்பள் எ - று . 

( உசா ) 
இராசாவைப்பார்த்து நடிக்க 
மன்னவனை யேநீள் வலக்கண்ணா லேபார்த்துத் 
தன்னுடம்பு வாத்தியமே தானாக - நன்னெறிசேர் 
பிள்ளையார் பிரபந்த முதல்நாலுஞ் சாதித்தே 
விள்ள முதல் நிர்த்தமதா மென் . 


உசு . 

உருத்திரகணிகையர்மரபில் தோன் றினவளாகியும் , ஒப்பில் 
லாத சிவந்த மேனியையும் அழகையுமுடையவளாகியும் , அன்னத் 
தையொத்த நடையினையுடையவளாகியும் இருப்பவள் 
னுடைய சிங்காசனத்திற்குப் பத்து முழத்திற்குக் கீழில் நின்று 
திரைச்சீலையை நீக்கிப் பூரணசந்திரனைப்போலவும் புஷ்பித்த 
கொடிபோலவும் கறுத்த மேகத்தினின்றும் வெளிப்பட்ட மின்னலைப் 
போலவும் தோன்றிப் பலநிறங்களை யுடைய ரத்தினாபரணங்களைப் 
புனைந்து பொற்சரிகையுடை பளபள வென்று பிரகாசிக்க நடனஞ் 
செய்தற்கேற்க இடுப்பிற்றரித்து ரவிக்கைதரித்து தோளில்உத்தரியம் 
போட்டுப் பொற்பதுமை போலப் புனுகு பனி நீர் களபம் பூசிக் 
கொண்டு அன்னம் போல வொலிக்கின்ற சதங்கையைக் காலிற்கட்டிக் 
கொண்டு மிருப்பவள் நாட்டியஞ் செய்யத் தகுதியுடையவளாகும் " 
எனவும் , 

ஏத்து கூச்சரர்மராடர் விராடர் கோசலர்கள் தங்கள் 
கோத்திரந் தன்னில் வந்து குறில்நெடில் பருமை நொய்மை 
காத்திர வடுக்கூன்நோய் கான் முடங்கபடங் கோபம் 
நீத்து பன்னொன்று தொட்டு மூவொன் பானாண்டீறுற்றோள் 


இது பிற நூற் கருத்து எனவும் நடனத்துக்குரிய பெண்ணின் 
இயல்பினை அரபத்த நாவலர் விளக்கியுள்ளார் . 

3 


18 


எ - து . ஆடுகிற பெண் இராசாவை வலக்கண்ணாலே 
பார்த்து மேளத்தைத் தன்னிடமாக வைத்துப் பிள்ளையார் 
பிரபந்தம் , புட்பப் பிரபந்தம் , சவனிக்காபதம் , சாலி யிவை 
நான்கு பொருளும் நிர்த்தஞ்செய்வள் எ - று , 

( உஎ ) 


மண்டலமிருத்தல் 


நெற்றிக்கும் உந்திச் சுழிக்குமொரு நேரே நூல் 
எற்றிப் பிடித்தங் கிருந்தளவும்-- பற்றியுடல் 
உன்னிலொரு சாணா முவந்தறிவோர் தன் சபையில் 
மன்னியிருப் பார்மண்டலம் . 


எ - து . நெற்றிக்கும் உந்திக்கும் ஒரு நூல் பிடித்தும் அந் 
நூலளவும் பன்னிரண்டங்குலம் பாதம் பகிர்ந்திருந்தது மண்ட 

( உ அ ) 


லமாம் எ - று . 


நாட்டிய தசப்பிராணன் 


மெய்யே முகங்கண்கள் காலுடனே பண்பு தொழிற் 
கையே புருவங் குறிப்பறிதல் - செயலென்றார் 
அவைவிகற் பத்தி னாலாட லென்றார் 
அவைசிறந்த நூல்பலவல் லார் . 


எ - து . மெய் , முகம் , கண்கள் , கால் , பண்பு , தொழில் , 
கை , புருவம் , குறிப்பறிதல் , பண் இவை பத்து விகற்பத்தாலும் 
ஆடப்படும் எ - று . 

( உக ) 


உஎ . தன் உடம்பே வாத்தியமாக என்றது , வாத்தியங்களின் 
சீரொடு பொருந்தத் தன் உடம்பின் அசைவுகள் அமைந்து 
நிற்றல்வேண்டும் எனப் புலப்படுத்தியபடியாம் , 


19 


தொழிற் பிரிவு 
பாதமலர் போம்வழியே பங்கயஞ்சேர் கைசெல்ல 
மேதகையி னூடே விழிசெல்லப் - பாதம் 
விழித்தார் முகம் நோக்கி மெய்யழகு செல்லச் 
சுழித்தாடி னாள் மதியிற் சூழ்ந்து . 


எ - து . நிர்த்தம் பண்ணுகையில் பாதம் போன வழியே 
கைசெல்ல அந்தக் கைசென்ற வழியே விழிசெல்ல ஆடுகிற 
பெண்ணினுடைய 

பாதாதிகேசத்தை நோக்கியிருக்கிற 
இராசாவை வலக்கண்ணாலே பார்த்துத் தன் மெய்யினுடைய 

சுழித்து ஆடினாள் புத்தியினாற் சூழ்ந்து 
எ - று . 

( 1.D ) 


அழகு செல்லச் 


மேளக்கூட்டரவு 


ஆடுமின் னாளி னோசைக் கடங்கியே பாட வேண்டும் 
பாடலிற் றாள மேளம் பரிவுட னடக்கிக் கொண்டு 
நீடிய அகமார்க்கத்தில் நிர்த்தமே புரியில் மேளம் 
நாடுங்கூட் டரவு மிக்கா மென் றகத்திய னவின்றான் . 


எ - து . ஆடுகிற 

பெண்ணினுடைய பாதத்திலிருக்கிற 
நூ புரவோசைக் குள்ளடங்கிப் பாட இவைகொண்டு இராகஞ் 
சிந்து பாடலிற் றாள மத்தள சுதியும் பாங்கமு மதற்குள்ளுற 


கம் . கற்பகப்பூந் தளிரடிபோங் காமரு சா ரிகைசெய்ய 

உற்பலமென் முகிழ் விரல்வட் டணையோடுங் கைபெயரப் 
பொற்புறும் அக் கையின் வழிப் பொருகயற்கண் புடைபெயர 
அற்புதப்பொற் கொடிநுடங்கி ஆடுவபோல் ஆடுவார் . 

( திருநாவுக்கரசர் புராணம் ச உய ) 


எனவரும் செய்யுளில் இத்தொழில்வகைகள் குறிக்கப்பெற்றமை 
ஒப்புநோக்கியுணர்தற்குரிய தாம் . 


20 


வடங்கி யிப்படி யகமார்க்கநிர்த்தம் புரிவிக்கையில் மேளக் 
கூட்டரவு மிக்காமென்று பொதியமலையில் அகத்திய னுரைத் 
தான் எ - று . 

( ங்க ) 


தி யலங்கார மனுக்குப் பதமடவாய் 
ஓதிய தேசி யெனுமொத்து - நீ தியதாம் 
புட் பாஞ்சலிவகுப்பு புனிதர்தில்லை மன்றுளினில் 
வைப்பாய் நடித்தார் மகிழ்ந்து . 
எ - து . ஆதிபீடம் , அலங்காரபீடம் , அனுக்குப்பதம் , தேசி 
யொத்து , புட்பாஞ்சலி , அலாரி யிந்த ஆறு பொருளுஞ் சிவன் 
வைப்பினாற் கொண்டா ரென்றவாறு . 

( உ ) 
இத்தா ரணிவாக் கியதாண் டவம்புரிய 
ஒத்தோசை நாற்கர ணத்தோடே - யத்தர்முன் 
நீதி நிழலொரு கால் நிகழ்வைப் பாதமடிப் 
பாதியக மார்க்கத் தடைவு . 
எ - து . வாக்கிய தாண்டவம் , ஒத்து ஓசை கரணம் நீதி 
நிழலொரு காலக்கவுத்தவம் வைப்பு மடிப்பினாலுங் கொண்டனர் 
என்றவாறு . 

( ங ங ) 
அகமார்க்கச்சாமி 
இப்புவியெண் தில்லையிலே யெண் தாளந் தன்னிலுயிர் 
வைப்பு வழுவா வகைதெரிந்து - தப்பாமல் 
ஆதிமார்க் கச்சாரி யானந்தத் தாளமுடன் 
சோதிநடஞ் செய்தான் தொகுத்து 


கூக . அகமார்க்க நிர்த்தமாவது 

மெய்க்கூத்தாம் , இம்மெய்க் 
கூத்து தேசி , வடுகு , சிங்களம் என மூவகைப்படும் . இவை மெய்த் 
தொழிற் கூத்தாகலின் , மெய்க்கூத்தாயின எனவும் அகச்சுவையா 
கிய இராசதம் தாமதம் சாத்துவிகம் என்பனபற்றி யெடுத்தலின் 
இவை அகமார்க்கம் என நிகழ்த்தப் படுமெனவும் அரங்கேற்று காதை 
யுரையில் அடியார்க்குநல்லார் கூறுவர் . 

குணத்தின் வழியதகக் கூத்தெனப்படுமே 
என்றார் குண நூலுடையார் . 

அகத்தெழு சுவையான் அகமெனப்படுமே 
என் முர் பயந்தநூலுடையார், 


21 


எ - து . அகமார்க்கச் சாரி அனங்கதாளம் துதியங்கதாளம் 
அன்ன நாதம் இரதிதாளம் சகணம் தற்பணம் சன்னிதாளம் 
துரங்கலீலை இவை யொன்பது தாளத்தில் வைப்பினாற் சிவன் 
நிர்த்தம் செய்தார் எ - று . 

( க. ச ) 


ஆழாப்புச்சாரி 
எட்டஞ்சு பத்துவட்ட மிக்காறு மவ்வட்டம் 
நட்டணை கொள் நாற்பத் தாறுவட்டம் - முட்டவே 
ஏற்றிக் கழிக்க வீராறொ டாறுமெனச் 
சாற்றிலொரு மூன்றாஞ்சாலி 


எ - து . பிரபந்தசாரிக்கு ஆதிதாளத்தில் நாற்பத்தாறு 
வட்டத்தி லிரண்டு மெய்க்கு மெடுத்துப் பன்னிரண்டு வட்டத்தி 
லிறுக்கிக்கொண்டு ஆறுவட்டத்திலிறுக்கி மூன்றுவட்டத்திற் 
சிவன் நிருத்தஞ்செய்தார் எ - று . 

( உரு ) 


பிரபந்தசாமி 
பாவாப் பதின்மூன்று தாளம் பகர்ந்து முறை 
தாவாப்பிர பந்தசா ரிக்குயரம் - ஓவா 
மறைதேடி யுங்காணா வள்ளல் நடித்தார் 
மறையோதும் வியாக்ரமுனி முன் . 


எ - து . பிரபந்தசாரியைச் சிங்கவிக்கிரீடிதம் , திரியச்சி 
ரவன்னம் , அபிநந்தனம் , மல்லிகாமோதம் , சரபலீலை , மதங்கம் , 
அதியட்சணம் , பிரீதிதாளம் , பெத்தாபரணம் , திரிமாத்திரிகை , 
டேங்கிதாளம் , பின்ன சதுமுகன் , ஆதிதாளம் ஆகப் பதின் 
மூன்று தாளமுடன் பதஞ்சலி வியாக்கிரர்காணத் தில்லையிற் 
சிவன் வைப்பினால் நடித்தார் எ - று . 

( ந. சு ) 


தோடையத்துக்கு 
சச்ச புடமுதலா யைம்பத்து நான்கு தன்னிற் 
செச்சை யுடன் சவுத சிங்காரம் - நிச்சயமாய் 
மன்றுள் நடித்தார் மடிப்பால் வகைதெரிந்து 
நன்றிபத்த தோடையத்தி னால் 


22 


எ - து . அகத்தியப் பிரத்தாரத்தில் ஐம்பத்து நான்கு 
தாளத்திற் சச்சபுட முதற் சவுத சிங்கார மூன்றும் பதமூன்றும் 
தோடையமு மடிப்பினாற் சிவன் நிருத்தஞ்செய்தார் எ - று . 

{ 15 , எ ) 


வெற்றிமாலை சூடினது 
நாலு திசையும் நடத்தின் கரம்பிடித்துச் 
சால மலருமிகச் சாற்றியே- கோலாறு 
மென்மலரோன் காணா விமலனனைத் தோர்காணத் 
தன் முடியிற் சாத்தினான் தார் . 


எ - து . 

நான்கு திக்கிலும் நடந்து மண்டலமிருந்து நடுவே 
நின்று பிரமாவானவன் அன்னமாகப் பறந்துந் தேடியுங்காணா 
மலிருக்கிற முடியைச் சமத்தமாயிருக்கிற தேவாதிகளனை வோ 
ருங் காணத் தாமரை அறுகு கொன்றை தும்பை எருக்கு என்னும் 
மலர்களாற் சுவாமி தன் திருமுடியில் வெற்றிமாலை சூடிக் 
கொண்டார் எ -று . 

( 5 அ ) 


முகசாளையத்துக்கு 
அட்ட திசைநோக்கி அடிவைத்து மண்டலமுன் 
னிட்டேயீ ரெண்கை யியல்பாக - முட்டத் 
தகையாம லேநடுவே தானாடி நிற்றல் 
முகசா ளையமா மொழி . 


எ - து . எட்டுத்திக்கிலும் நடந்து திக்குக்கொரு மண்டல 
மிருந்து பதினாறுகை பிடித்து நடுவில்வந்து தீர்ந்தது முகசாளைய 

( 5.க ) 


மென்றவாறு . 


நிர்த்தமாவன 


தாளமுதல் மானக் கிரியைநிகர் மாத்ரை 
நாளு முழவிசை பாணியால் -- வாள்விழியாய் 
முக்கண்ணன் முன்னொருநாள் மூவகைக்கூத் தாக்கினான் 
எக்கண்ணு மென்றே யியம்பு . 


23 


எ - து . முன்சொன்ன மாத்திரைகளாலும் நடைகளாலும் 
காலக் கிரியைமானங்களாலும் உறுப்புகளாலும் மிக்குங் 
குறைந்தும் இயற்றும் இயந்திரங்களாலும் முழவினுக்கும் 
இசைக்கும் தாளத்தினுக்கும் பொருந்த முக்கண்ணன் மூவகைக் 
கூத்தும் ஆடியமைத்தான் எ - று 


வடுகு வன்மைக்கூத்து , சிங்களம் மென்மைக்கூத்து , தேசி 
சமக்கூத்து, சாத்திகந் தேசி , இராசதம் வடுகு , தாமதஞ் சிங் 
களம் எனக்கொள்ள இவை ஆகமத்தினுள்ள குண மூன்றினா 
லும் பெயர் பெறுதலால் அகமார்க்க மென்று பெயர் பெற்று 
வழங்கப்படு மெனக்கொள்க , ! 

( சய ) 


ஓங்குபுக ழீசன் உயர்விதமாய்க் கொண்டாடப் 
பாங்குடைய நாரதனார் பாடினார் - பூங்குழலாள் 
பாணி யியற்றினா ளென்றான் பனிவரையில் 
வீணை யியற்றியதே வேந்து . 


எ - து . 

இக்கூத்துமாடினான் பரமேசுவரன் ; நாரதனார் 
பாடினார் ; பாணிகொண்டாள் கெவுரி ; வீணை பொதியமலை 
அகத்தியன் பணித்தா னென்றவாறு . 

( சக ) 


மாறியாடினது 
சாதிவருஞ் சச்சபுடந் தாளமொரு நூற்றெட்டும் 
பூதலமெண் புட்பப் பிரபந்த - மீதுறவே 
ஓங்கு தகாரத் துயர்தாளத் தொவ்வொன்றாய்த் 
தாங்கிவரச் சொக்கர்நடித் தார் . 


சாய் . 11 


இவை மெய்த்தொழிற் கூத்தாகலின் மெய்க் கூத்தாயின . 
இவை அகச்சுவைபற்றி யெடுத்தலின் , அகமார்க்கமென நிகழ்த்தப் 
படும் . அகச்சுவையாவன : - இராசதம் , 

இராசதம் , தாமதம் , சாத்துவிகம் 
என்பன . குணத்தின் வழியதகக் கூத்தெனப்படுமே என்றார் 
குண நூ லுடையார் ; அகத்தெழு சுவையான் அகமெனப்படுமே 
என்றார் சயந்த நூலுடையாரு மெனக்கொள்க ( சிலப் , அரங்கேற் ) 
என அடியார்க்கு நல்லார் விளக்குதல் காண்க , 


24 


எ -து . சச்சபுடமுதற் பெத்தாபரண மீறாக நூற்றெட் 
டுத் தாளமும் பூதலமீதிற் புட்பவிடப் பிரபந்த முதலாகிய 
பொருள்கள் இலங்கவும் ஒவ்வொரு தாளமாகத் தனித்தனியே 
இரசதசபையில் சொக்கர் மாறியாடினார் எ - று . 

( சஉ ) 


காலால் நடப்பதெல்லாங் கூத்தாகுங் கைகளின் 
பாலாகச் செய்யின் முழவமா - மேலாய 
வாக்கினாற் பேசுவன வெல்லா மிசையாகுந் 
தாக்கினாற் றாளமே யாம் . 


அவையாவன 


எ - து , கால்களால் நடக்கும் வினைகளெல்லாங் கூத்தாக 
வும் கைகளாற் செய்வன தொழில் முழவமாகவும் வாக்கினாற் 
பேசுவனவெல்லாம் இசையாகவும் தாக்கிய தெல்லாம் தாள 
மாகவு மெடுத்துரைக்கப்படும் . இந்நடை நான்கு வகைப்படும் . 

" நடையே முடுக்கமொடு நாணாத குற்றோட் , 
டடைவே விசை யெழுதலால் " --எ - து - சொன்ன வளவை 
களிலே செய்திகள் பிழையாதபடி நடைமுதலாக வியற்றப்படும் 
இந்நடைதான் நான்காவன 

முடுக்கங் குற்றோட்டு 
விசையெழுதல் என இவை நான்கு மாத்திரையுடன் வருமாறு 
சொல்லுதும் . 

( சங ) 


நடை 


தூவையால் வந்து நடக்குமாந் தோல் விரவிச் 
சாவியால் வாங்கு முடுக்கமாம்- பாவைகேள் 
எக்க தாளத்துடனே குற்றோட்டா மேல்விசையு 
மொக்கப்பார்க்கில் விந்து வாம் . 


எ -து . 


நடை நான்கு தாளத்துடன் நிகழுமாறு : - தூவை 
யாலே நடையும் , ஆச்சாவாலே முடுக்கும் எக்கதாளத்திலே குற் 
றோட்டாம் . விந்துவாலே விசையெழுதலா மெனக்கொள்க . 
இத்தாளங்கட்கு - மாத்திரைகள் . க - ளு - இ - வ எனக்கொள்க .. 

( சச ) 


* இங்குள்ள சிலதொடர்களை ஏடெழுதுவோர் விட்டெழுதினார் 
போலும் , 


25 


அவையடக்கம் 


மால்பாடும் பாட்டினையும் வார்சடையோன் கூத்தினையும் 
மேலாய நான் முகன்றன் பாணியையுங் - கோலாதென் 
புன்கவியுஞ் சான்றோர்பாற் பொற்புடைத்தா மென்று 
மென்கொடியே மேதையால் மிக்கு . 

[ ரைத்தேன் 


எ - து . திருமால் பாடின பாட்டினையும் பரமேசுவரன் 
ஆடிய கூத்தினையும் நான் முகன் கொண்ட தாளத்தினையும் 
ஓராதே யாதாமொருவர் செய்த புன்கவிகளுஞ் சான்றோரால் 
இகழப்படா தென்பதனாற் சிறியேன் மேதையாற்பாடின 
தாளம் எ - று . 

( சரு ) 


அரங்கின் இலக்கணம் 


7 


சந்தனந் தமாலந் தாலஞ் சண்பகங் கன்னிகாரம் 
கொந்துமந் தாரந் தேமாங் குரா நாகம் " பூகங் " கைதை 
பைந்தளிர்க் குரல் கோங்கு பாடலம் நாளிகேரஞ் 
சுந்தர ஞாலஞ் சூழ்ந்த சோலைசே ரரங்கந் தானே ( சசு ) 


10 


சசு . 1. பச்சிலைமரம் ,. 2. பனை . 3. கோங்கின் வகை யென்பர் . 
4. பூங்கொத்தினையுடைய மந்தாரமரம் . 5. சுரபுன்னை . 6. கமுகு . 
7. தாழை . 8. குரல - கொத்தினையுடைய . 9. பாதிரி . 10. தென்னை . 

சிலப்பதிகாரம் அரங்கேற்று காதை கரு முதல் பாகங வரையுள்ள 
அடிகளில் நாடக அரங்கின் இயல்பு விளக்கப்பட்டுள்ளமைகாண்க . 


எண்ணப்பட்ட சிற்ப நூலாசிரியர் 

சிற்ப நூலாசிரியர் வகுத்த இயல்புகளின் 
வழுவாதவகை அரங்கு செய்தற்கு நிலக்குற்றங்கள் நங்கினவிடத் 
திலே நிலம் வகுத்துக்கொண்டு பொதியின் மலை முதலாய புண்ணிய 
வரைப் பக்கங்களிலே நெடிதாகி உயரவளர்ந்த மூங்கிலிற் கண் 
ணொடு கண்ணிடை ஒருசாணாக வளர்ந்தது கொண்டு நூல்களிற் சொல் 
லுகின்றபடியே அரங்கஞ்செய்ய அளக்குங்கோல் உத்தமன் கைப் 
பெருவிரலில் இருபத்து நாலுகொண்டது ஒரு கோலாக நறுக்கி இக் 
கோலால் எழுகோல் அகலமும் எண்கோல் நீளமும் ஒரு கோல் குறட் 
டுயரமும் உடையதாய் , தூணத்துக்கு மீதுவைத்த உத்தரப் பல 
கைக்கும் அரங்கினிடத்து அகலத்துக்கிட்ட பலகைக்கும் இடை 
நின்ற நிலம் நான்கு கோலாக உயரங்கொண்டு இத்தன்மையவாய 
அளவுக்குப் பொருந்த வகுத்த வாயில் இரண்டினை யுடை த்தாகச் 


4 


26 


அரங்கின துயரம் நீள மகலமே கிளைசா ணீளம் 
திரங்கொள் கோலால் நாலாறு சேர்விரற் கோலால் நீளம் 
வரங்கொளெண் கோலேழாகு மகலமீதுயர மோர்கோல் 
இரங்குமிவ் வுறுப்பி னுத்திரப் பலகையோ டரங்கத்தின் 

[ பால் ( சஎ ) 


செய்திடை நிலைநாற் கோலாய்ப் பூதர்தன் மேலே நந்தி 
பெய்து தூ ணிழல் படாமை பெறவிழைத் திடுவீராறு 
மெய்திருக் கணேச ருத்திரர் மூன்றரைக் கோடி தேவர் 
ஐயிருடிகள் கணங்கள் இந்திரன் வலங்கொண் டாங்கே 

( சஅ ) 
முன்னமே விரவத் தும்புரு நாரதர் சான்றோர் மற்றோர் 
பன்னவை யிடமால் வேதன் பண்கொள் மால் வியானைப் 

[ பிச்சன் 
துன்னுமற் கடகம் பாவை புருஷனா மிருகம் யாவை 
யன்னவை யெழுதிப் பூவி லியற்றுத லரங்கென் றோதே . 


( சக ) 


வயங்கிய நிர்த்த சாலை வகைமையா லலங்கரித்துத் 
தயங்குசிங் காதனப்பூந் தவிசிற் சாமரை யிரட்டச் 
செயங்கொ டெண்டிசையோர்போற்றச் செகம் 

[ புரந்தருளும் வேந்தன் 
இயங்குவன் குணபால் மேவி யினிதிருந் தருளுங் காலை ( ருய் ) 


செய்யப்பட்ட அரங்கினிடத்து , நால்வகை வருணப்பூதரையும் எழுதி 
மேனிலத்தே யாவரும் புகழ்ந்து வணங்கவைத்துத் தூண்களின் நிழல் 
நாயகப்பத்தியின் கண்ணும் அவையின் கண்ணும் படாதபடி நிலை 
விளக்கு நிறுத்தி இடத்தூணிலையிடத்தே உருவு திரையாக ஒருமுக 
எழினியும் இரண்டு வலத்தூணிடத்தும் உருவு திரையாகப் பொரு 
முகவெழினியும் மேற்கட்டுத்திரையாகக் கரந்துவரல் எழினியும் 
செயற்பாட்டுடனே வகுத்துச் சித்திரவிதானத்தையும் உடைத்தாய் 
சந்திரன் குரு அங்காரகன் என்னும் வெண்ணீர்மை பொன்னீர்மை 
செந்நீர்மை யென்னும் புகழ்மையைத் தமக்குரிமையாகப் பெற்ற 
முத்து மாலைகளாற் சரியுந் தூக்குந் தாமமுமாக நாற்றிப் புதுமை 
யுடைத்தாகச் சமைத்த அரிய தொழிலையுடைய அரங்கு 
( அடியார்க்கு நல்லார் உரை ) எனவரும் பகுதியில் நாடக அரங்கின் 
இயல்பு விளக்கப்படுதலறிக . 


271 


வெண்பா 


தெள்ளுபுன லாடிச் சிவனை நினைந் தே களபம் 
ஒள்ளிய தூ சாபரண முற்றணிந்து - வள்ளிதாய் 
வந்து கொலுவிருந்தான் மற்று மறைஞருடன் 
இந்திரனைப் போல வினிது . 


( ருக ) 


விருத்தம் 
புரிவரன் புராண நூலோர் புரோகிதர் புலவர் மிக்க 
அரிதின் மெய்க் கணிதஞ் சொல்வோர் அந்தணர் 

( குலத்திலுள்ளோர் 
பரிவுறு பரதம் வல்ல பாடக னாடகத்தோர் 
கருதிடும் வணிகர் வாம பாகத்திற் கலந்து சூழ ( ருஉ ) 


குலவிய மரபு குன்றாக் கொற்றவர் குலத்தி லுள்ளோர் 
அலைகடல் மண்ட லீக ரருந்தவ ரமைச்சர் சேனைத் 
தலைவர் மெய்க்காவல் செய்வோர் தலம்பெறு காணியாளர் 
வலமதில் மகிழ்ந்து நோக்கி வாழுமிவ் வையந் தானே ( ரு . ) 


( ருச ) 


தேடுதற்கரிய சிவனரங்கம் போல் 
நாடிய பாரின் நலம்பெறச் சமைத்துக் 
கூடிய சித்திரக் குண்டலி செலுத்தி 
ஆடிய பூமி யரங்கந் தானே 
ஆடல் செய்யு மரன ரங்கத் தொகை 
பாடலுன்னிப் படிப்பவர் கேட்பவர் 
நாடுபோற்ற நவில் செல்வம் நல்லருள் 
நீடி நிர்த்தகர் நீணிலம் வாழியே 


( ருரு ) 


அரங்கலட்சணம் முற்றும் 
மத்தள சொரூபஞ் சோதி மலரயன் வடிவதாமே 
இத்தலத் தியத்துக் கெல்லா மிதுமுதல் முழவாமென்னில் 
வித்தக னாதவேத மியற்றொலி நந்திதானாய்ப் 
பத்திரி யங்கையாகப் பரிவுட . னெடுக்கின்றேனே ( ருசு ) 

சிவாசலபதி துணை 


28 


அரங்கவிலக்கணம் 
திருமகள் மருவரங்கத் திலக்கணத் தரன்செய் நிர்த்தம் 
பரவவீ தமைக்க வுன்னிப் பகர்வெகு தானிய வாண்டில் 
விரவுபூரணை யோணத்தில் மேவுபஞ்சமிநாட் பூவில் 
திரமெ னீசான திக்கிற் சிறப்புடன் முகுத்தஞ் செய்தே 

( ருஎ ) 


செய்கிணைக் கணுவோர் சாணாய்த் திகழுங்கோலினில் 

நாலாறு 
பெய்விர லங்குலத்தாற் பேர்பெறு கீழ்மேற் பன்னாள் 
எய்துதற் குத்தரத்தி னிரு நான்கு முழமாய்ச் சூழ 
எய்தி வெள்ளியினாற் பண்பி னிசைத்துச் சந்தனத்தூ 

ணாட்டி ( டுஅ ) 


நாட்டு முத்திரமேற் கைகள் நான்கு திக்கினுங் கொண் 

டேற்றித் 
தீட்டுசெம் பொற்றகட்டாற் றிருந்தமேய்ந்தேமேல் 

கீழ்பால் 
நீட்டு முத்தரத்திற் சாளரஞ்செய்து நிறை ) தேக்கிற்பூந் 
தோட்டளி முரலும் வாய்தல் துலங்கவுண்டாக்கி யுள்ளாய் 

( ருக ) 
உள்ளிலங் கங்கு வட்டத் துவார பாலகருங் கீழ்பால் 
தெள்ளிய விரவி யங்கித் திக்கினி லனலாந் தெற்கின் 
உள்ள தெட்சணா முகூர்த்த முடனிருதியிற் கணேசன் 
வள்ளிய வருணனிற் சேனாபதி வாயு திக்கில் 

( சுய ) 


நடன மண்டபம் கிழக்குமேற்கு அறுபத்து நான்கு தச்சுமுழ 
நீளமும் தெற்குவடக்கு முப்பத்திரண்டு தச்சுமுழ அகலமும் உள்ள 
தாகியும் கீழ்த்திசை வாயிலும் கதவுநிலையும் சாளரங்களு முள்ளதாகி 
யும் இருக்கவேண்டும் என்பர் அரபத்தநாவலர் . இது பிற்கால 
அமைப்பு முறையினைக் குறித்ததாம் . 
ருஎ . 1. முன்சொல்லி முடித்த அரங்கவிலக்கணமே மீண்டும் வருத 
லின் இப்பகுதி வேறொருவர் கூற்றென்பதும் இது தொகுப்பு நூ லா 
தலின் ஒருபொருள் பற்றிய பலர் கருத்தையும் இணைத்துரைக்கும் 
முறையால் இப்பகுதி மீளவும் கூறப்பட்டிருத்தல் கூடுமென்பதும் 
கருதற்பாலனவாம் . இப்பகுதியில் சுக முதல் சுஅ வரையுள்ள 
பாடல்களும் எஉ - ம் பாடலின் முதலடியும் ஏட்டிற் சிதைந்து காணப் 
படுகின்றன . 


29 


திக்கி லாபத்தாரணன் திகள் வடக்கிற் சண்டேசன் 
மிக்குறும் வடகீழ்ப்பாலில் வயிரவன் மண்ணில் வேதன் 
செக்கர்வான் மாயன்றானுந் தேவர் மற்றோருஞ் சூழப் 
புக்கு நாடகசாலைக்குட் புனிதன் நிர்த்தஞ்செய் காலை ( கூக ) 


காலையில் நந்திமத்த ளம்புடைத் திடச்சங் கீத 
மேலுந்தும் புரர்கள் பாட விதத்திற்பார்ப் பதியார்தாளம் 
கோலிடவொத்த தேவர் மற்றுளோ ருவந்திறைஞ்ச 
ஆலம துண்டகண்டன் அருநடம் புரிந்தா னாங்கே ( உ ) 


ஆங்கவ னடம்புரிந்த அரங்கம்போற் சமைத்துப் 

பொற்பட் 
டோங்குமேற்கட்டி .............. லிதற்பனங்கள் 
தேங்கிள நீர்பலம்பூத் திகழ்கணைக் கதலித்தாறு 
மாங்குழை கொடிக ளின்ன வயங்கிடவே யமைத்து ( சு க ) 


அமைக்கு நீடரங்கத்தின்பா லாடுதற் குரிய பாவை 
இமைக்குறா மாயை யியலுரு வசியார்கச்சி 
யுமைக்கு மேகம் பருக்கு முயர்நிர்த்தம் புரியப் பாரிற் 

......சாதியிற் றளிகையாரில் 


( சு ச ) 


இனியதேன் கனிபால் கன்ன லியலுந் தெள்ள முதிற் 

செய்த 
தனையநல் லுருவங் காம ரதிமலர்த் திருவேயென்னக் 
கனைகடற் புவியிற் காமுகர் மடலேந்த ... 
...னையின மெழுதினாலுமெழுதாச் 

சேயிழையையாண்டில் ( சுரு ) 
காரு . ஐயாண்டில் என்றது ஐந்தாம் வயதிலேயே பரதம் பயிற்றத் 
தொடங்கல் வேண்டும் என்னும் மரபினைக் குறித்து நிற்பதாம் .. 
" ஏழாண் டியற்றியோ ரீராறாண்டிற், சூழ்கழன் மன்னர்க்குக் காட் 
டல் வேண்டி ” என்னும் அரங்கேற்று காதையடிகளுக்கு 

ஐயாண் 
டில் தண்டியம் பிடிப்பித்து ஏழாண்டு இயற்றுவித்துப் பன்னீ 
ராண்டில் வீரக்கழல் சூழ்ந்த காலினையுடைய சோழன் கரிகாற் 
பெருவளத்தானுக்கு அவன் அவையரங்கேறிக் காட்டலை விரும்பி " 
என அடியார்க்கு நல்லார் கூறிய உரை இவண் ஒப்பு நோக்கத் 
தகுவதாம் , 


. 


30 


ஆரமாம் பேதை பக்குவத்தருங் . 

..தந் 
தேரவிம் மயிலை யென்ன த்திகழ் நெல்லிக் காப்புமஞ்சள் 
போரமஞ்சன நீராட்டிப் பொன் ............சாந்து 
சேரவே தரித்தும் ஆசான் சிறப்புடனுவக்குங்காலம் ( சுசு ) 


காலம் வேதி ......... தியலரங்கேந்த 
மாலைகள் நாற்றித்தீபம் வளர்கெவ்வியம் புண்ணியாகம் 
கோலவே யியற்றி ஓசை குறைவற வட்டதிக்கி 
னாலுஞ் சூழுலகபாலர்களையு மர்ச்சித்தன் பாக ( சு எ ) 


அன்பிற்பூசனை ....... 

யோமங்களையியற்றி 
இன்பிற்றூ பதீபங்கொண் டியல்பாத்திய பூசை செய்து 
நன் பினெற்..............தெழுதிச் செய்யப் 
பொன்புனை மாதை யந்தப்பூவினில் நிருத்த முன்னில் ( சுஅ ) 


முன்னமே சயந்தன் பெற்ற மூங்கில் நன்னீரதாட்டிப் 
பொன்னின் பட்டாடையாங்கே புனைந்தே 

ஊர்வலஞ் செய்தாங்கே 
பன்னுமத்தண்டியத்தைப் பற்றியே நடஞ்செய்விக்கும் 
அந்நிலை மேளதாளம் அதிரிடிபோல் முழங்க. ( சுக ) 


இந்திரன் அவைக்களத்து ஆடல் நிகழ்த்தும் உருப்பசியும் 
இந்திரன் மகன் சயந்தனும் ஒருவரையொருவர் விழைந்தமையறிந்த 
அகத்தியமுனிவரது சாபத்தால் உருப்பசி தளியிலார் 

குலத்து 
மகளாகியும் சயந்தன் அவள் ஆடல் நிகழ்த்துங்கால் தலைக்கோலாக 
வும் இவ்வுலகிடைத்தோன் றினர் என்பது இளங்கோவடிகள் சுட்டும் 
பழங்கதையாகும் . இதனை எசு ஆம் செய்யுளில் இந் நூலாசிரியருங் 
குறிப்பிட்டுள்ளார் . 


31 


முழங்கு நன்னடன மீசன் முயல்விதிப்படி செய்வித்து 
விளங்கிய கோயிலின் பால் மேவிவீழ்ந் திறைஞ்சிப் 

போற்றித் 
தழங்கு மங்கிலிய நாணைத் தரித்தபி னில்லமீதில் 
உளங்களித் தினிதின்மேவி யுற்றவர் மற்றோர்க்கெல்லாம் 

( எய் ) 
ஆமென விருந்து செய்வித் தன்று தொட்டேபல் பாடை 
பாமிகு மிசையிராக பரதநன் னடம் பயிற்றித் 
தேமிகு தேவர் சன்னதியிலரங் கேற்றி யென்றும் 
பூமியில் வாழி நிர்த்தம் புரியுமிவ் வரங்கின் வந்து ( எக ) 

... யரசனுக்கிடதுபாகம் 
நிரந்தர கோலினைஞ்சா ணீளத்தினளவே நின்று 
பரந்த சங்கீதத்தான பதாகைக்கைத் தலங்கள் தூக்கித் 
தரம்பெறு சவுட்டம் வாங்கஞ் சதுரமதாக நின்றாள் ( எஉ ) 
நின்றதோர் விஷ்ணுவாகும் நிறைவிழியொளியதாகும் 
மண்டல லிங்கமாகும் வாணுத லுமையே யென்னத் 
தெண்டிரை சத்தியாகச் சீர்பெற விதனை யாய்ந்து 
வண்டு சேர் குழல் மாதேந்தி அஞ்சலி செய்யலுற்றாள் ( கெ ) 


அரங்கலட்சணம் முற்றும் 


சந்தி நிர்த்தம் புட்பாஞ்சலி 
மலரவன் சம்பை மகவான் மட்டையம் அக்கினி 

பெலி தாளந்தான் சண்டன் 
குலவுசச்ச புடம் நிருதி சாசபுடம் வருணன் 

பிறத்தியாங்கங் கூறும் 
கலருமனி லன்புயங்கத் திராசிதமாம்வன்னமட் 

டிகையே கும்பம் 
திலதமதி நுதலணங்கே ரசன்வனம் தாளமெனச் 

செப்புந் தானே 


( செ ) 


எம் . மங்கிலிய நாணைத்தரித்தல் என்பது தளியிலார் மரபில் வந்த 
பெண்களைக் கோயிற்குரிமையாக்குஞ் சடங்காகும் . இதனை இக்காலத் 
தார் பொட்டுக்கட்டுதல் என்ப இவ்வழக்கம் ஆடல் மகளிர்க் 
குண்டென்பதனை முன்னை யோர் யாருங் கூறிற்றிலர் . எனவே இது 
மிகமிகப் பிற்காலத்துத் தோன்றியதெனக் கருதவேண்டியுளது . 


32 


இருசரணமது குவித்து மிடைநேரே பிரித்து 

மிலங்கு மருமந்தோளு மருங்கொசியக்குனித்த 
தருமிருகை மலர்விரித்தே தாழ்வாய கழுத்துந் 

தயங்கவுள்ளாய் வளைத்துவிழி தட்டமகிழிறையின் 
-ருமருவ அனுமனைப்போ லுறுதிபெற நின்று 

உருபமது தனைக் காட்டியோங்கியிட வினிதாய் 
வருவது புட்பாஞ்சலி யாகும் நிர்த்தந் தனையே 

மாதொருபாகன் றனக்கு மகிழ்வதியற்றுவாயே ( எரு ) 


மையவர்கோ னவையிலிருந் துருவசி யாழ் வாங்கி 

யியல்வண்ணம் பாடுதல்கண் டிந்திரன் சொற்சயந்தன் 
அமையா முகங்கொடழ வதனைப்பார்த் திவளும் 

யாழ்விதிபோய்ப் பாழ்படலா யறையவறைந்தவரைச் 


எசு . இச்செய்யுளிற் குறிக்கப்பட்ட கதை தெய்வமால் வரைத் 
திருமுனியருள , எய்தியசாபத் திந்திர சிறுவனொடு , தலைக்கோற்றா 
னத்துச் சாபம் நீங்கிய , மலைப்பருஞ் சிறப்பின் வானவர் மகளிர் 
( அரங்கேற் 1- 4 ) எனவும் “ இந்திர சிறுவன் சயந்தனாகென , 
வந்தனை செய்து வழிபடுதலைக் கோல் ( அரங்கேற் - 119-120 ) என 
வும் சிலப்பதிகாரத்து முன்னரே குறிக்கப்பட்ட பழங்கதையாகும் , 


" திருந்திய பொதியி லருந்திறலகத்தியன் 
சுந்தரமணிமுடி யிந்திரன் மகனை 
மாணாவிறலோய் வேணு வாகென 
விட்டசாபம் பட்ட சயந்தன் 
சாபவிடை யெமக்கருள் தவத்தேயென்று 
மேவினன் பணிந்து மேதகவுரைப்ப 
அருந்தவ மாமுனி தமிழ்க்கூத்தியர்க்குத் 
திருந்திய தலைக்கோற் றானந்தீருமென் 
றவனினி துரைப்ப வாகிவந் தனனென் 


என் நூன்முகத் துள்ளும் இக்கதை குறிக்கப்பட்டமை காண்க் . 

உருப்பசியின் சாப வரலாறு சிலப்பதிகாரம் கடலாடு காதை 
யுரையில் வயந்தமாமலை நயந்த முனிவரன் எனத்தொடங்கும் 
அகவற்பாவில் விரிவாக விளக்கப்பட்டுளது . 


33 


சிமையமலை முனிசெகத்தே தேவர்கள் தங்கணிகை 

சேர்மூங்கி லாகவெனச் சபிக்கவவர் பணிய 
உமையவள் கோன் நடம்பயில்மின் னாய்த்தலைக்கோ லாகி 

உற்றுங்கள் சாபமது நீங்குமென்றா னுவந்தே . ( எசு ) 


தேவாரத்துக்குப் பண் 
அந்தாளிக் குறிஞ்சி பழந்தக்க ராக மாங்காந்தார 

பஞ்சமந்தக்கேசி 
இந்தளங் காந்தாரம் வியாழக்குறிஞ்சி யியல் நட்டபாஷை 

புறநீர்கொல்லி 
தந்தபழம் பஞ்சுரம் பஞ்சமங்குறிஞ்சி தக்கராகஞ் 

சீகாமரம் நட்டராகம் 
வந்தகௌசிக மேகராகக்குறிஞ்சி வளரீரொன்பான்பண் 

தேவாரத்துக் கியற்றே . ( எஎ ) 
அங்கஞ் சிரமு மத்தங் கைவிரல் 
தங்கிரு பக்கந் தயங்கிய வல்குல் 
பாதமோ டாறும் பகர்ந்தன ரிதற்கே 

( எஅ ) 
உபாங்கம் புருவ முயர் தரு நாசி 
பாங்கம்பிற கண்ணனுதிய கபோலஞ் 
சிபுகமொ டாறுந் தெரிந்தனரிதற்கே 

( எக ) 
பிறத்தி யாங்கம் பிறங்கிய கழுத்துத் 
தரத்தன விருதோள் தாளந் தவுதர 
முதுவே யூரு முழங்கிய கணைக்காற் 
பொதுவென வாறும் புகன்றன ரிதற்கே . 

( அய் ) 
அந்தமுடி கண்கை காலுமங்கம் 

அன்பினிய வுபாங்கமொடு பிரத்தியாங்கம் 
வந்ததிறனாக நுனி முகிழ்தோள் மார்பு 

வயிறுந்தி விரல் மருங்கு தொடையுபாங்கம் 


என , இச் செய்யுளிற் குறிக்கப்பட்ட பதினெட்டுப்பண்களும் 
தேவாரத்தில் பயிலப்பெற்றவை . 


5 


34 


சந்தநுதற் புருவமனு கபோலங் காது 

பற்கிளரும் பிடர்முதுகு சகணமெட்டு 
முந்துவிழி செலாதவிடம் பிரத்தியாங்கம் 

முறையறிந்து குறுமுனிவன் மொழிந்தவாறே. ( அக ) 


கச்சை முந்திக்கு வெண்பா 


உடை முலைசூள் கச்சைமுன மோங்குமுந்தி பின் தட் 
டிடை சுற்றுக் கச்சை யிதனை - யடையப் 
பரிவுற்றே ஐவகையும் பத்திரகாளிக்குச் 
சரசுவதி யீந்தவரந் தான் . 

( அஉ ) 


வெண்பா 


ஆத்மதத் துவநாலா ராம்வித்யா தத்துவமேழ் 
சாற்றுசிவ தத்துவமைந் தாகுமே - போற்றிலிவை 
முப்பத்தா றாங்கருவி முப்பதுடன் முப்பதெனச் 
செப்பிற்றொண் ணுற்றாறாந் தேர் . 


( அங ) 


எ - து . ஆன்மதத்துவம் நாலாறாவன : இதிற்பூதம் ஐந்தா 
வன பிரிதிவு அப்பு தேயு வாயு ஆகாசம் ஆக - ரு . ஞானேந் 
திரியம் ஐந்தாவன ( பொறிகளாவன ) சுரோத்திரம் தொக்கு 
சக்ஷ சிங்குவை ஆக்கிராணம் ஆக - ரு . கன்மேந்திரியம் ஐந் 
தாவன வாக்கு பாதம் பாணி பாயுரு உபத்தம் ஆக - ரு . கரணம் 
நான்காவன மனம் புத்தி ஆங்காரம் சித்தம் ஆக - ச . ஆக ஆன்ம 
தத்துவம் - உச . இனி வித்தியாதத்துவம் ஏழாவன காலம் நியதி 
கலை வித்தை அராகம் புருடன் மாயை ஆக - எ . சிவதத்துவம் 
ஐந்தாவன சுத்தவித்தை ஈசுவரம் சாதாக்கியம் சத்தி சிவம் 
ஆக - ரு . ஆகத் தத்துவம் முப்பத்தாறும் கண்டுகொள்க . 


அக , இத்தத்துவங்களின் விரிவினைச் சிவஞானமாபாடியம் முதலிய 
சைவசித்தாந்த நூ லுரைகளிற் கண்டு தெளிக . 


35 


இனிப்புறக்கருவி அறுபதுக்கும் விருத்தம் : 

பூதகாரியமையைந்தும் பொருந்துவசனாதி யைந்தும் 
சாதம னாடிபத்துந் தயங்கிய வாயு பத்தும் 
ஏதவேஷணைகள் மூன்றும் எய்திய வாக்கு நான்கும் 
ஆதியாங் குணங்கள் முன்றோ டறுபதும் புறமதாமே ( அச ) 


எ.து. இதிற்பூதகாரியம் ஐயைந்தாவன : - இவற்றிற் 
பிரிதிவின் கூறு 

மயிர் எலும்பு நரம்பு தோல் இறைச்சி 
ஆக - ரு . அப்புவின் கூறு நீர் நிணம் உதிரம் சுக்கிலம் மூளை 
ஆக - ரு . தேயுவின் கூறு பசி சோம்பு பயம் மைதுனம் உறக் 
கம் ஆக - ரு . 

வாயுவின் கூறு ஓடல் இருத்தல் நடத்தல் 
கிடத்தல் தவழ்தல் ஆக - ரு . ஆகாசத்தின் கூறு வெகுளி 
லோபம் மோகம் மானம் ஆங்காரம் ஆக - ரு . ஆகப்பிரிதிவின் 


அச . பூத முதலாகிய தத்துவங்கள் பரிணமித்துத் தாத்துவிகங்களாய் 
உடம்பாமென்பர் . 

" பூதங்களைந்தும் தத்தம் தன்மை நீங்கி மண் 
உடம்பாயும் , நீர் வாயாயும் , தீக் கண்ணாயும் , காற்று மூக்காயும் , ஆகா 
யம் செவியாயும் நின்று உடம்பாம் . பொறிகள் தோறும் வினியோகப் 
பட்ட புலன் சுவை முதல் ஐந்துவகைப்படும் . இவ்வைந்தும் பொறி 
யைந்தினு மேறி , மண்ணால் உடம்பு ஊறாயும் , நீரால் வாய் சுவையா 
யும் , தீயாற் கண் ஒளியாயும் , காற்றால் மூக்கு நாற்றமாயும் , வானாற் 
செவி ஓசையாயும் வந்து உடம்பாம் ” என்பர் அடியார்க்கு நல்லார் . 

“ மண்ணின் பகுதி நரம்பு இறைச்சி என்பு மயிர் தோல் என 
ஐந்து . நீரின்பகுதி நீர் மூளை சுக்கிலம் நிணம் உதிரம் என ஐந்து . 


" பசி சோம்பு மைதுனம் காட்சி நீர்வேட்கை 
தெசிகின்ற தீக்குணமோ ரைந்து- மொசிகின்ற 
போக்கு வரவுநோய் கும்பித்தல் மெய்ப்பரிசம் 
வாக்குடைய காற்றின் வகை . 


என்பது தீயின்குணமும் காலின்குணமும் உணர்த்துகின்றது . 
ஆவன : பசி , சோம்பு , மைதுனம் , காட்சி , நீர்வேட்கை யெனவிவை 
தீக்குணம் . போக்கு , வரவு , நோய் , கும்பித்தல் , பரிசம் என விவை 
காற்றின் குணம் . 


36 


கூறு உரு . இனி வசதை ஐந்தாவன வசனம் கமனம் தானம் 
விசர்க்கம் ஆனந்தம் ஆக - ரு . நாடிபத்தாவன இடை , பிங் 
கலை , சுழுமுனை , காந்தாரி அத்தி சிங்குவை புருடா சங்கினி 
இலம்புழை ஆக - . + வாயு பத்தாவன பிராணன் அபானன் 

தானன் வியானன் சமானன் நாகன் கூர்மன் கிருகரன் 
தேவதத்தன் தனஞ்சயன் ஆக- . ஏடணைமூன்றாவன அர்த்த 
வேஷணை , புத்திரவேஷணை உலகவேஷணை ஆக- .. வாக்கு 
நான்காவன சூக்குமை பைசந்தி மத்திமை வைகரி ஆக - ச . 
இனிக் குண மூன்றாவன இராசதம் தாமதம் சாத்துவிகம் 
ஆக -ந . ஆக அறுபது புறக் கருவியுங் கண்டுகொள்க . 


என் 


1 


ஓங்கும் வெகுளி மதமான மாங்காரம் 
நீங்கா வுலோபமுட னிவ்வைந்தும்- பாங்காய 
வண்ண முலை மடவாய் வானகத்தின் கூறென்றார் 

எண்ணிமிக நூலுணர்ந்தோ ரெண் . 
இஃது - ஆகாயத்தின் குணம் உணர்த்துகின்றது . ஆவன : 
வெகுளி மதம் மானம் ஆங்காரம் உலோபம் எனவிவை . 
விளக்குவர் அடியார்க்கு நல்லார் . 

இங்கெடுத்துக்காட்டிய பகுதியில் இந்நூ லுரை ஒரு சிறிது 
வேறுபடுதல் காண்க , 

வசனம் - உரைத்தல் , கமனம் - நடத்தல் , தானம் கொடுத்தல் , 
விசர்க்கம் -- விடுத்தல் , ஆனந்தம் -- இன்புறுதல், 
இவையைந்தும் கன்மேந்திரியமைந்தின் தொழில்களாம் . 
+ " இடைபிங் கலை சுழுனை காந்தாரி யத்தி 
புடைநின்ற சிங்குவை சங்கினி - பூடாவோ 
டங்குகு கன்னி யலம்புடை யென்றுரைத்தார் 

தங்குதச நாடிக டாம் . 
தச நாடிகளாவன : இடை , பிங்கலை , சுழுமுனை , காந்தாரி , அத்தி , 
சிங்குவை , சங்கினி , பூடா , குகு , கன்னி , அலம்புடை என விவை 
எனவரும் அடியார்க்கு நல்லார் உரைப்பகுதி கொண்டு இந் நூரை 
யைத் திருத்திக் கொள்க . 
அபானவாயு மல மூத்திரங்களைப் பெய்விக்கும் . 

உதானன் 
கண்டத்தானத்தில் நிற்கும் . வியானவாயு போக்குவரவு செய்து 

யங்கப்பண்ணும் . சமானவாயு அறுவகைச் சுவையையும் அன்ன 
தையும் பிரித்து எழுவகைத் தாதுவின் கண்ணும் கலப்பிக்கும் . 
கூர்மன் இமைப்பும் விழிப்பும் உறக்கமும் உணர்ச்சியும் பண்ணும் . 
நாகன் விக்கலையுண்டாக்கும் . கிருகரன் கோபத்தைப் பண்ணுவிக்கும் . 
தேவதத்தன் உடம்பெரிப்பைப் பண்ணுவிக்கும் . 

தனஞ்சயன் 
பிராணன் போனபின்னும் உடம்பை விடாதேநின்று மூன்றாநாள் 
உதிப்பித்து உச்சந்தலையிற் பிற்கூற்றிலே மூன்று நெற்கிடை 
வெடித்துப் போகும் என்பர் . இவற்றின் விரிவெல்லாம் அரங்கேற்று 
காதை அடியார்க்கு நல்லாருரையிற் காண்க, 


i 


37 


முன் புகன்ற மூவகைத் தத்துவமாவன : முப்பத்தாறு தத் 
துவத்தையுங் கூட்டித் தொண்ணூற்றாறு தத்துவம் . இதன் 
பரிணாம மனைத்தும் விரித்து உண்மைத் தத்துவக் கட்டளையில் 
ஆசான்கண் அகமார்க்கமாகக் கேட்டறிந்துகொள்ளவும் . 


4 


தத்துவம் முற்றும் , 


சரீரத்தின் ஓசை பிறக்குமாறு 


ஓசையும் ஈசனும் ஒக்கு மெனவுலகில் 
வாசகப் பட்டு வருதலால் -- ஓசையை 
மெய்யகத்தா லன்றி வினவவொண்ணா தென்னுமிவை 
வையகத்தார் சொல்லும் வழக்கு 

( அரு ) 


எ - து . இப்படி கண்டுகொள்க . இவ்வுடம்பில் இசைக் 
குற்ற சரீரத்தினளவு தன் அங்கலியால் தொண்ணூற்றாறு 
அங்குலி , இதின் மேலே நாற்பத்தேழரையங்குலியும் இதன் 
கீழே நாற்பத்தேழரை யங்குலியும் விட்டு நடுவில் நின்ற ஓரங் 
குலமும் மூலாதாரமாமென்றவாறு . 


இசைக்கு எழுத்துற்பத்தியாவன 


ஆதாரம் பற்றி யசைவு முதலெழுத்தா 
மூதார்ந்த மெய்யெழுத்தை முன் கொண்டு - போதாரும் 
உந்தி யிடைவளியா லோங்கி யிடை பிங்கலையால் 
வந்திடுமே லோசையாம் வைப்பு . 

( அசு ) 


அரு . என்பது இசைக்குப் பிறப்பிடமாயுள்ள ஆதாரமுணர்த்து 
கின்றது . இவ்விசைக்குப் பிறப்பிடமாயுள்ள ஆதாரத்தினை 

துய்ய வுடம்பளவு தொண்ணூற்றா றங்குலியா 
மெய்யெழுத்து நின்றியங்கு மெல்லத்தான்- வையத் 
திருபாலு நாற்பதோ டேழ்பாதி நீக்கிக் 

கருவாகு மாதாரங் காண் . 
எனவரும் சிலப்பதிகார அடியார்க்கு நல்லாருரை மேற்கோள் 
வெண்பா இனிது விளக்குதல் காண்க . 

இப்பாடல் சிலப்பதிகாரத்தில் அடியார்க்கு நல்லார் 
உரைமேற் கோள்ளாக எடுத்தாளப்பெற்றுளது . 

பாட வேறுபாடு - யசைவ , 2 யெழுத்து . யோங்கு . வந்துமே . 


அகா . 


38 


எ.து. சரீரத்தினோசை பிறக்குமாறு : -ஆதாரம் பற்றி 
யென்றது மூலாதாரத்தைப்பற்றி யென்றவாறு . மூலாதார 
நாதம் மெய்யெழுத்தை முன்கொண்டென்பது . அசைவுமுதலா 
கிய வுயிரெழுத்துக்கள் மூலாதாரந்தம் மெய்யெழுத்துக்களை 
முற்கொண்டு உந்திமுதலாய் இடைபிங்கலையி னாதாரத்தாலும் 
வந்து வாயுவாம் ஓசையா மென்றவாறு . இந்தச்சரீரம் இடை 
பிங்கலை சுழுமுனையினாலும் பீர்க்கங்கூடுபோன்றிருக்கு 
மென்றவாறு . 

உந்தியிற் றோன்றி உதானவளியிற்பிறந்து 
கந்தமலி நெஞ்சுதலைக் கண்டத்து - வந்ததற்பின் 
நாசிநா வண்ண மிதழெயிறு சேர்ந்தொலியே 
பேசு மெழுத்தின் பிறப்பு . 

( அஎ ) 
எனவும் 

ஐவகைப் பூதமு மாய சரீரத்து 
மெய்பட நின்றியங்கு மெய்யெழுத்தாற் - றுய்ய 
பொருணாடி நின்றியங்கிப் புந்தியா லோங்கி 
வருமா மெழுத்துடன் பின் வந்து , 

( அஅ ) 
எனவும் இந்த இரண்டு வெண்பாவுக்கும் ஆசான் சொன்ன 
படி தாற்பரியங் கேட்டறிந்து கொள்ளவும் . 


1 


மூலாதார அந்தம் - மூலாதாரம் இறுதியாக என்பது பொருள் . 

" தசநாடிகளாவன இடை பிங்கலை முதலியபத்தும் . மூலா 
தாரத்து எழுபத்தீராயிர நாடிகளும் பீர்க்கங்கூட்டின் மூன்று 
கண்ணும்போல இடை பிங்கலை சுழுமுனை யென்னும் மூன்று 
நாடிகளுமாய் நடுவுநின்ற 

சுழுமுனையொழிய இரண்டானும் 
மேனோக்கியேறி இரண்டு மூக்கானும் ஓரோர் பாரிசத்து ஐந்து 
நாழிகையாகக்கொண்டு ஒருமாத்திரையில் நூற்றிருபத்தைந்து 
சுவாதமாய் ஒரு சுவாதத்திலே பன்னி ரண்டங்குலியளவு புறப்பட்டு 
நாலங்குலிதேய்ந்து எண்விரலடங்குகின்றது பிராணவாயுவெனக் 
கொள்க ( சிலப் - அரங் . அடியார்க்கு நல்லாருரை ) எனவரும் பகுதி 
ஈண்டு நினைக்கத்தக்கது . 
அஅ . * சிலப்பதிகார உரைமேற்கோள் ( சிலப் - அரங்கேற்று ) 

1 மெய்பெற , 2 வொருநாடி , 3 யுந்திமேலோங்கி , 4 வருமா 
லெழுத்துடம்பின் வந்து . பா . வே , 


39 


மகரத்தி னொற்றாற் சுருதி விரவப் 
பகரக் குறினெடிலாற் பார்த்து -- நிகரில்லாத் 
தென்னா தெனாவென்று பாடுவரே லாளத்தி 
மன்னாவிச் சொல்லின் வகை . 


( அக ) 


எ . - து . - முன் சொன்ன வெழுத்தினது ஓசையாவன மகரத்தி 
னொற்றிலே நகரத்தையுச்சரித்துக் கொள்கவென்றவாறு . 
ரிற் குறில் நெடிலாற் பார்த்தென்பது . முன்சொன்ன நகரத் 
தினைத் தொழிற் செய்யுமிடத்துக் குற்றெழுத்தானும் நெட் 
டெழுத்தாலுஞ் செய்யப்படும் . 

அவை அச்சுப் பாரணை 


அக . சிலப் உரைமேற்கோள் ( அரங்கேற்றுகாதை ) 


1. விரவும் 2 , பகருங் குறினெடில்பாரித்து , பா . வே . 
இச்செய்யுட்கு அடியார்க்கு நல்லார் . தரும் விளக்கம் பின் வருமாறு : 
“ இனி ஆளத்தியாமாறு உணர்த்துகின்றது : 

மகரத் 
வகை முதலிற் பாடுமிடத்து மகரத்தினொற்றாலே நாதத்தை 
உச்சரிக்கு மரபு பகரிற் பாரித்து முற்கூறிய நாதத்தினைத் தொழில் 
செய்யு மிடத்துக் குற்றெழுத்தாலும் நெட்டெழுத்தாலும் செய்யப் 
படும் . அவை அச்சு பாரணை யென்று பெயர்பெறும் . அச்சுக்கு 
எழுவாய் குற்றெழுத்து . பாரணைக் கெழுவாய் நெட்டெழுத்து . 
அச்சு தாளத்துடன் நிகழும் . பாரணை கூத்துடன் நிகழும் . ஆளத்தி 
செய்யுமிடத்துத் தென்னா வென்றும் தெனாவென்றும் இரண்டசையுங் 
கூட்டித் தென்னாதெனா வென்றும் பாடப்படும் . இவைதாம் 
காட்டாளத்தி நிறவாளத்தி பண்ணாளத்தி யென மூன்று வகைப் 
படும் . இவற்றுட் காட்டாளத்தி அச்சுடன் நிகழும் . நிறவாளத்தி 
நிறங்குலையாமற் பாரணையுடன் நிகழும் . பண்ணாளத்தி பண்ணையே 
கருதி வைக்கப்படும் என்பதாம் . 


3 இங்குச் சுட்டப்பட்ட குற்றெழுத்தாவன அ இ உ எ ஒ 
எனவிவை . நெட்டெழுத்தாவன ஆ ஈ 

ஓ என விவை . 


ஊ 


“ குன்றக் குறிலைந்துங் கோடா நெடிலைந்து 
நின்றார்ந்த மந்நகரந் தவ்வொடு - நன்றாக 
நீளத்தா லேழு நிதானத்தால் நின்றியங்க 
ஆளத்தி யாமென் றறி ” 


40 


யென்னும் பெயராம் . அச்சுக்கு எழுவாய் குற்றெழுத்து , 
பாரணைக்கு எழுவாய் நெட்டெழுத்து , அச்சுக்குள் அகரத்துடன 
நிகழும் , பாரணை ஆகார முதல நெட்டெழுத்துடன் நிகழும் . 
* நிகரில்லாத் தென்னாம் தனா வென்று பாடுவரேல் ஆளத்தி 
யென்பது , ஆளத்தி செய்யு மிடத்துத் தென்னாவெனறும் 
தெனாவென்றும் இரண்டையுங் கூட்டித் தென்னாதெனா 
வென்றும் பாடப்படும் . அவற்றுள் காட்டாளத்தியாவன 
அச்சுடன் நிகழும் . நிறவாளத்தியாவன நிறங்குலையாமல் 
பாரணையோடு நிகழும் . பண்ணானத்தியாவன பண்ணையே 
கருதி வைக்கப்படும் . 


எழுத்தினது ஓசை முற்றும் , நிறவுற்பத்தி முற்றும் . 


என அடியார்க்கு நல்லார்காட்டிய மேற்கோள்வெண்பா ஆளத் 
திக்கு மெலுமுரிய இலக்கணத்தினை யுணர்த்துகின்றது . மெய்யெழுத் 
தாகிய பதினெட்டெழுத்தினுள்ளும் மவ்வும் நவ்வும் தவ்வுமென 
இம்மூன்றுமல்லாத மற்றை மெய்யெழுத்துக்கள் ஆளத்திக்கு வரப் 
பெறா என இப்பாடலாலறியலாம் . இம்மூவகை மெய்யினுள்ளும் 
மவ்வினம் சுத்தத்திற் குரித்தென வும் நவ்வினம் சாளரத்திற் குரித் 
தெனவும் தவ்வினம் தமிழ்க் குரித்தெனவும் இவை இங்ஙனமன்றி 
ஓரொருகால் விரவவும் பெறுமெனவும் அடியார்க்கு நல்லார் கூறுவர் . 
இசைப்பாவுக்குரிய ஓசையைச் சுத்தம் சாளகம் தமிழ் என மூவகைச் 
சாதியோசையாகப் பண்டையிசையாசிரியர் வகுத்த முறைமையினைக் 
கடலாடு காதையுரையில் இவ்வாசிரியர் குறிப்பிடுதலால் இங்கு அம் 
மூன்றையுங் குறித்தவிடத்தில் சாளரம் என்பது சாளகம் என்னுஞ் 
சாதியோசை என்பது புலனாம் . எந்த மொழிக்கும் சிறப்பின் உரிய 
ஓசைக்கலப்பின்றித் தனித்த நிலையிலுள்ள இசையோசை சுத்த 
மெனவும் , தமிழ் மொழி யொன்றிற்கேயுரிய சிறப்பியல் இன்னோசை 
தமிழெனவும் , பல்வேறு மொழிக்கலப் புடையதா யமைந்த 
கலப்பிசையோசை சாளகமெனவும் வழங்கப்படுமென 

வழங்கப்படுமென ஒருவாறு 
உய்த்துணரலாம் . 

இங்ஙனம் மூலாதாரம் தொடங்கிய எழுத்தின் நாதம் ஆளத்தி 
யாய்ப் பின் இசையென்றும் பண்ணென்றும் பெயராம் . இவ்வியல்பு 

பாவோடணைத லிசையென்றார் பண்ணென்றார் 
மேவார் பெருந்தான மெட்டானும் - பாவாய் 
எடுத்தல் முதலா இருநான்கும் பண்ணிப் 

படுத்தமையாற் பண்ணென்று பார் " 
என்னும் சிலப்பதிகார் மேற்கோள் வெண்பாவினால் இனிது 
புலனாம் . 


41 


எ 


எழுத்துற்பத்தியாவன : 

நன்னூற்சூத்திரம் 
நிறையுயிர் முயற்சியி னுள்வளிதுரப்ப 
எழுமணுத் திரள் உரங் கண்டம் உச்சி 
மூக்குற் றிதழ்நாப் பல்லணத் தொழிலின் 
வெவ்வே றெழுத்தொலி யாய்வரல் பிறப்பே , ( கூய ) 
மொழிமுதற் காரண மாமணுத் திரளொலி 
எழுத்தது முதல் சார் பெனவிரு வகைத்தே. 

( க்க ) 
உயிருமுடம்புமாம் முப்பது முதலே . 

( க உ ) 
உயிர்மெய் யாய்த முயிரள பொற்றள 
பஃகிய 

ஐ ஔ மஃகான் 
தனிநிலை பத்துஞ் சார்பெழுத் தாகும் . 

( க . ) 
உயிர்மெய் யிரட்டு நூற் றெட்டுய ராய்தம் 
எட்டுயி ரளபெழு மூன்றொற் றளபெடை 
ஆறே முஃகு மிம்முப் பானேழ் 
உகரமாறா றைகான் மூன்றே 
ஔகான் ஒன்றே மஃகான் மூன்றே 
ஆய்த மிரண்டொடு சார்பெழுத்துறுவிரி 
ஒன்றொழி முந்நூற் றெழுபா னென்ப . 
கம் . 

உயிரின து முயற்சியால் உள்ளே நின்ற உதானன் என்னுங் 
காற்றானது எழுப்ப உந்தியினின்று மேலே எழும் செவிப்புலனாம் 
ஒலியணுக்கள் , நெஞ்சு மிடறு தலை மூக்கு என்னும் இந்நான் கிடத் 
தையும் பொருந்தி உதடு , நா , பல் , மேல்வாய் என்னும் இந்நான் 
கினது முயற்சியால் வேறுவேறு எழுத்தொலியாய்ப் பிறத்தல் 
எழுத்துக்களின் பொதுப்பிறப்பாம் . ( நன் -74) 

கக . மொழிக்கு முதற்காரணமும் அணுத்திரளின் காரியமும் 
ஆகிய ஒலி எழுத்தெனப்படும் . அவ்வெழுத்து முதலெழுத்தென்றும் 
சார்பெழுத்தென்றும் இருவகைப்படும் . ( நன் -58 ) 

கஉ . உயிரெழுத்துப் பன்னிரண்டும் மெய்யெழுத்துப் பதி 
னெட்டும் ஆகிய இவை முப்பதும் பிறவொலியின் சார்பு வேண்டாது 
தனித்தனி எழுத்தொலிகளாய்ப் பிறத்தலின் முதலெழுத்தெனப் 

( நன் -59 ) 

உயிர்மெய் , ஆய்தம் , உயிரளபெடை , ஒற்றளபெடை , 
குற்றியலிகரம் , குற்றியலுகரம் , ஐகாரக்குறுக்கம் , ஒளகாரக் குறுக்கம் 
மகரக்குறுக்கம் , ஆய்தக்குறுக்கம் ஆகிய இவைபத்தும் பிறவெழுத் 
தொலிகளைச் சார்ந்து தோற்றுதலின் சார்பெழுத்து எனப்பட்டன . 
( நன் -60 ) 
கச . சார்பெழுத்தின் விரி முந்நூற்றறுபத்தொன்பதாம் . 

( நன் -61 ) 
6 ) 


பட்டன . 


க . 


42 


அவற்றுள் , அ இ உ எ ஒக்குறிலைந்தே . 

( கரு ) 
ஆ ஈ ஊ ஏ ஐ ஓ ஔ நெடில் . 

( கசு ) 
இவைகுற்றெழுத்தும் நெட்டெழுத்துங் கண்டுகொள்க . 
ஆவியெனினும் உயிரெனினும் ஒக்கும் . அவை . 

" அகர முதலாய் ஒளகாரமீறாய் 
இகலில் புகலெழுத் தீராறு முயிரே " 

( கஎ ) 
எகர ஒகரமெய் புள்ளிபெற்றியலும் 

( கஅ ) 
என்றார் ஆசிரியர் அகத்தியனார் . மெய்யெழுத்தாவன 
கங் - சஞ- டண - தந - பம - யா - லவ - ழௗ - றன எனவிவை . 

ககரவொற்று முதலாய் னகரவொற்றீறாய்ப் 

பகருமொற்றெழுத்திவை பதினெட்டுமெய்யே ( கக ) 
இவை பதினெட்டெழுத்தும் மெய்யெழுத்தென்றவாறு . 

மெய்யுடம் புறுப்பொற் றிவைதா மொருபொருள் 
செய்யுமென்று செப்பினர் புலவர் 

( 1 ) 
மெய்யினியக்கம் அகரமொடு சிவணும் 

( க ) 
ககரமுதலாய் னகரமீறாய் 
உயிர்மெய் யிருநூற்றொருபத்தாறே 

( உ ) 
இவை வல்லின வெழுத்து மெல்லினவெழுத்து இடையின 
வெழுத்து என மூன்று வகைப்படும் . அவை வருமாறு : -வல்லின 
வெழுத்து கசடதபற மெல்லினவெழுத்து ங ஞ ண நமன . 
இடையினமென்பயரலவழள எனக் கண்டுகொள்க . 


பெற்றன . 


கூரு , கசு . ஒரு மாத்திரை யளவாய்க் குறுகிய வோசையுடையவை 
குற்றெழுத்தென்றும் இரண்டு மாத்திரையளவாய் நீண்டவோசை 
யுடையன 

நெட்டெழுத்தென்றுங் காரணக்குறி 
( நன் -64 , 65 ) 

கஎ , க அ . இவ்விரண்டும் அகத்தியச் சூத்திரமென இவ்வாசிரியர் 
காட்டியதற்கேற்பவே பேரகக் தியச் சூத்திரத்து 9 , 53 என்னும் எண் 
பெற்ற சூத்திரங்கள் முறையே இவ்விரு சூத்திரங்களையும் கருத்து 
வகையான் ஒத்துக்காணப்படுகின்றன . 

கக , 1. இச் சூத்திரங்களின் ஆசிரியர் இன்னாரெனத் தெரிய 
வில்லை , 
வாக , தொல் - எழுத்து . மொழிமரபு 13 . 
12. இன்ன நூலைச் சார்ந்ததென விளங்கவில்லை . 


43 


. 


மருவுமுயிர் மெய்யிருநூற்றொருபத்தா மாய்த 

மதுவெட்டா முயிரினள பிருபத்தொன்றேயாம் 
அருமையா மொற்றளபு நாற்பத்திரண்டாம் 

ஆன குற்றிய லிகர முப்பத்தேழாகும் 
வருவனகுற்றிய லுகர முப்பத்தாறுடனே 

வளரைகா ரக்குறுக்க மூன்றௌகானொன்றே 
தருமஃகான் மூன்றாமொற்றாய்தமிரண் டனைத்துஞ் 
சாற்றில் முந் நூற்றறுபத்தொன்பதெழுத் தாமே . 

(16 ) 
எழுத்துவகை முற்றும் , 


ஆணெழுத்து பெண்ணெழுத்து அலியெழுத்தாவன : 
துற்ற வுயிர்க்குறி லும்முயிர் மெய்க்குறில் சுட்டிடிலாண் 
நற்று முயிர்நெடி லும்முயிர்மெய்நெடில் நாட்டிற் 

( பெண்ணாம் 
ஒற்றுமவ் வாய்தமு மேயலி யென்றுர வோர் மகிழ்ந்து 
கற்ற வெழுத்தின் விகற்பமிவ் வாறென்று கண்டனரே . 

( ச ) 


எ - து . உயிர்க்குற்றெழுத்தும் உயிர்மெய்க் 

குற்றெ 
ழுத்தும் ஆணெழுத்தாம் , உயிர்நெட்டெழுத்தும் உயிர்மெய் 
நெட்டெழுத்தும் பெண்ணெழுத்தாம் . ஒற்றெழுத்தும் ஆய்த 
வெழுத்தும் அலியெழுத்தாம் . 


சொல்லுங் கசத நபமவவ் வுற்ற அ இ உ எ ஒ 
புல்லு மமுத வெழுத்தாம் புகல்மக ரக்குறுக்கம் 
செல்லு முயிரள பொற்றள பாய்தமுஞ் சேர்ந்துடனே 
கொல்லுகஞ் சென்பர்க ளாய்தக் குறுக்கமுங் கூடவென்றே 

(ாடு ) 


எ - து . - க ச தந ம வ இவ்வேழும் 
இவ்வைந்தும் ஆகப் பன்னிரண்டு எழுத்தும் அமுதவெழுத் 


க . இச்செய்யுள் நன்னூல் எழுத்தியலில் சார்பெழுத்தின் விரி 
கூறிய 6 ஆம் சூத்திரத்தைத் தழுவி யெழுந்ததெனத் தோன்று 


கின் றது 


44 


தாகும் . மகரக்குறுக்கம் உயிரளபெடை ஒற்றளபெடை 
ஆய்தம் ஆய்தக்குறுக்கம் இவை யனைத்தும் நஞ்செழுத்தென்ற 
வாறு . 

அந்தணர் சாதிக் குயிர்பன் னிரண்டு க ங ச ஞ ட ண 
தந்த பதினெட்டு மாமரசர்க்கு தநபமயர 
வந்ததனவாறும் வணிகர்க்கு லவறன வென்னும்நான் 
கந்தமில் சூத்திரர்க் கா முள வென்றிரண்டாகு 

மன்றே . ( கூ ) 


எ - து . - அந்தணர் சாதிக்கு உயிரெழுத்துப் பன்னிரண்டும் 
உயிர் மெய்யெழுத்தில் கஙசஞ ட ண ஆறுமாகப் பதினெட் 
டெழுத்துமாம் . சத்திரியர்க்கு தந ப ம ய ர இந்த ஆறெழுத்து 
மாம் . வணிகர்க்கு ல வறன இந்த நான்கெழுத்துமாம் . 
சூத்திரர்க்கு ழள இந்த இரண்டெழுத்துமாம் . ஆக முப்ப 
தெழுத்தும் நான்கு வருணத்திற்கும் ஆமென்றவாறு . 


ஈரா றுயிர்படைத் தானயன் ஈரொன்ப தாமுயிர்மெய் 
பாராரு மீசன் திருமால் செவ் வேள்வா சவனருக்கன் 
ஏராருந் திங்கள் இயமன் வருணன் குபேரனென்பான் 
பேரா னவர்கட் கிரண்டெழுத் தாகப் பிரித்தறியே . ( எ ) 


எ - து . - பிரமாவுக்கு உயிர் பன்னிரண்டெழுத்தும் , உயிர் 
மெய்யில் சிவனுக்கு கங இந்த இரண்டெழுத்தும் , விஷ்ணு 
வுக்கு ச ஞ இந்த இரண்டெழுத்தும் , சுப்பிரமணியனுக்கு 
டண இந்த இரண்டெழுத்தும் , இந்திரனுக்குத் தந இந்த 
இரண்டெழுத்தும் , சூரியனுக்குப் பம இந்த இரண்டெழுத் 
தும் , சந்திரனுக்கு யர இந்த இரண்டெழுத்தும் , யமனுக்கு 
ல வ இந்த இரண்டெழுத்தும் , 

இரண்டெழுத்தும் , வருணனுக்கு ழ ள இந்த 
இரண்டெழுத்தும் , குபேரனுக்கு றன இந்த இரண்டெழுத்து 
மாக உயிரும் மெய்யும் ஆகிய முப்பதெழுத்தும் பிரமா முதற் 
பத்து தேவதைகளுக்கும் இந்த எழுத்தென்றறிக என்றவாறு . 

அரியென் றெழுத்துத் தமிழோ கிரந்தத்தி னட்சரமோ 
தெரிகின்ற தில்லை யிருநான் கெழுத்துத் தெரிசியப்பா 
உருநின் றெழுத்துப் பனிரண் டெழுத்துக்கு மொத் 

திருக்கும் 
அரியென் றெழுத்துக்கு அட்சர மேதென் றறிந்திலனே . 

( ள அ ) 


45 


விருத்தம் 


சோத்திரக் கருவியாகா சத்தினிற் றோன்றி நின்றிட் 
டார் 

ர்த்திடுஞ் சத்தந்தன்னை யறிந்திடு மணங்குதிக்கக் 
கோத்தவிச் சாத்தந் துத்தங் குரலுழை விளரிதாரம் 
ஏத்தரு மிளியினோடு கைக்கிளையிங்கே ழென்பார் . ( ள க ) 


எ . து .-- சோத்திரக் கருவியாகிய செவியானது ஆகாய 
மாகிய சிரசளவுந் தோன்றி நிற்கிற நிறைந்த சத்தந்தன்னை 
யறிந்திடும் . அணங்கு உற்பவிக்கத்தக்கதாகக் கோவையாகக் 
கோத்த இச்சத்தமாவது தானே யேழிசையாமென்றவாறு . 
அவையாவன குரல் துத்தம் கைக்கிளை உழை இளி விளரி தாரம் 
என வேழிசையுங் கண்டுகொள்க வென்றவாறு 


உழை தலையில் மேவுகுர லேமிடற்றி லோதும் 
விளரிநெற்றி யிற்றுத்த நாக்காம் - இளிநெஞ்சிற் 
கைக்கிளை யண்ணத்திற் கருதுந்தார மூக்கில் 
மிக்கவிது முற்றோன்று மென் . 


( ய் ) 


எ . து .-- உழையென்கிற சத்தந் தலையில் , குரலென்பது 
மிடற்றில் , விளரியாவது நெற்றியில் , துத்தமாவது நாவில் , 
இளியானது நெஞ்சில் , கைக்கிளையானது உண்ணாவில் , தார 
மானது நாசியில் உற்பவிக்கும் . இந்தமிக்கான இசையானது 
முற்றோன்றுக என்றவாறு . 


அ . இப்பாடலின் பொருள் நன்கு விளங்கவில்லை . 


ளக . 


இப்பாட்டு ஏழிசையின் தோற்றத்தைக் குறிக்கின்றது . 


nrd . கண்டம் , சிரசு , மூக்கு , உதடு , மார்பு , முகம் , நா என்னும் 
ஏழிடங்களிலும் சுரங்கள் முறையே பிறக்குமென்பர் அரபத்த 
நாவலர் . அன்றியும் அவ்வாசிரியர் பரம் , சிவம் , ஈச்சுரனுடைய 
சத்தியோசாத , வாம , அகோர , தற்புருஷ , 

ஈசானம் 
மேழிடங்களில் முறையே தோன்றும் எனச் சுரங்களின் முன்னைப் 
பிறப்புக்கூறுதலும் இவண் கருதத்தகுவதாம் . 


என் 


46 


உள்ளாளம் விந்துவொடு நாத மொலியுருட்டு 
எள்ளாருந் தூக்கெடுத்த லேபடுத்தல் - தள்ளா 
நலிதல்கம் பித்தல் நடிலமெனப் பன்னொன் 
றொலிகிரியை யாமெனவே யுன் . 


( ளகக ) 


சரீரத்தின் நடுவுந்தியி லுற்பவிக்கின்ற அட்சர 
மான துஞ் சிரமளவுஞ் செல்லப்பட்ட வொலி கிரியையான தும் 
பதினொரு தானத்திற் றாக்குமென்று சொல்லுவதென் றவாறு , 


ளகக . இப்பாடல் , சீவகசிந்தாமணியுரையில் நச்சினார்க்கினியர் 
காட்டிய 

“ உள்ளாளம் விந்துவுட னாத மொலியுருட்டுத் 
தள்ளாத தூக்கெடுத்தல் தான்படுத்தல் -- மெள்ளக் 
கருதி நலிதல்கம் பித்தல் குடிலம் 
ஒரு பதின்மே லொன்றென் றுரை 
என்ற வெண்பாவின் சிதைந்தவடிவமாகக் காணப்படுகின்றது . 

( பதினொரு வகையிலும் உள்ளாளப்பாட்டுப் பாடுங்கால் இடை 
பிங்கலையை இயக்கமறுத்து மூலாதாரமுதல் பிரமரந்திரமளவும் 
இயக்கமாக்கி நடுவுதொழில் பாடுதெலென்றறிக என நச்சினார்க்கி 
னியர் உள்ளாளப் பாடலின் இயல்பினை விளக்கியுள்ளார் . 

கண்ணிமையா கண்டந் துடியா கொடிறசையா 
பண்ணளவும் வாய்தோன்றா பற்றெரியா -- எண்ணிலிவை 
கள்ளார் நறுந்தெரியற் கைதவனே கந்தருவர் 
உள்ளாளப் பாட லுணர் , 
எனவரும் இசைமரபு வெண்பாவாலும் இதனியல்பு நன்கு 
புலனாம் , 

எடுத்தல்பாட் டுச்சமா மெண்படுத்தல் மந்தந் 
தடுத்து நலிதல் சமமாந் -- தொடுத்தியன்ற 
தள்ளாத கம்பிதந் தானடுக்கல் நற்குடிலம் 
உள்வாங்கிப் பாட லுணர் . 
எனவரும் பாடலால் உள்ளாளத்தில் நடுநடுங்கியிசைத்தலாகிய 
கம்பிதங்கலப்பின் குறையாம் என்பது விளக்கம் பெறும் . 

1. குடிலமெனப் பாடத்தைத் திருத்திக் கொள்ளுதல் வேண்டும் , 


47 


சங்கு குயிலோ டியானை மயில் வாம்புரவி 
பொங்குபுன லன்னம் புகைக்காடை - துங்கனாம் 
ஏழிசையி னுட்பொருளைச் சொன்னா ரிசைப்புலவோர் 
நாளுமே நன்றாய் நவின்று . 


( ஈக 2 ) 


எ - து -சங்கு குயில் யானை மயில் குதிரை அன்னம் காடை 
யென இவ்வேழுவகையும் ஊர்வன பறப்பன நாற்கால் மிருகத் 
தில் ஏழிசைக்குப் பொருந்தின தொனிவடிவம் ஈதென்றும் அரி 
தாகிய பொருளை யுணர்ந்தோர்கள் சொல்லுவரென் றவாறு . 


கலித்துறை 


குரல்சங்கு வேதன்துத் தங்குயி லாதிரை யன்கைக்கிளை 
பரவு முயர்வுக்குப் பாரத்து வாசன் பரமுழைமா 
யுரவியத் தங்கிய னேயிளிவாம் பரிசேய்விளரி 
தரமுறு மன்னங் கதிர்தாரங் காடைநற் றாசுகமே . 

( க ) 
எ - து - குரலினுடைய சத்தம் சங்குத்தொனியைப் போன் 
றிருக்கும் , இதற்குத் தேவதை பிரமா . துத்தமாவது குயிலின் 
சத்தம் போன்றது , சிவன் இதற்குத் தெய்வம் . கைக்கிளை 
யானையினுடைய சத்தம் , இதற்குப் பாரத்துவாச இருடி.. உழை 
யினுடைய தொனி மயிலின் சத்தம் போன்றது . * இதற்குத் தெய் 
வம் சுப்பிரமணியர் , விளரியாவது அன்னப் பட்சியின் தொனி 

இதற்குத் தெய்வம் சூரியன் தாரமென்கிற சத் 
தம் காடைத் தொனியைப் போன்றது . இதற்குத்தெய்வதமே 
வாசுகியாகிற வாயுவாம் . இவ்வாறு ஏழிசையினது வடிவமும் 
தேவதையும் கண்டுகொள்க என்றவாறு . 


போன்றது 


ாக . 


மயில் , ரிஷபம் , ஆடு , கொக்கு , குயில் , சாதி அசுவம் , 
யானை யென்னுமேழும் சுரத்தொனி யுவமைகளாம் என்று அரபத்த 
நாவலர் கூறுவர் . 

அக்கினி , பிர்ம்மா , சரசுவதி , அரன் , அரி , விநாயகன் , சூரியன் 
என்னும் எழுவரும் முறையே ஏழு சுரங்களின் அதிதெய்வம் என் 
பது அரபத்தநாவலர் கொள்கை * இதற்குத் தெய்வம் அக்கினி . 
இளியினுடைய தொனி குதிரையின் சத்தம் போன்றது என்ற 
தொடர் இங்கே விடுபட்டிருத்தல் வேண்டும் . 


48 


* நாலா நரம்பினுக் கேழு நட்பாம் ஐந்து நற்கிளையாம் 
பாலான வாறுநரம்புக்கு மூன்று பகையென்றுரை 
மேலாம் குரல்கைக் கிளை தார மானிளிதுத்தம்விளரி 
சூலாகும் பெண்ணுழை தானலியாமென்று சொல்லுதுமே . 

( ளகச ) 


எ - து . நாலாம் நரம்புக்கும் ஏழாம் நரம்புக்கும் உறவு 
ஐந்தான நரம்பு பந்து வர்க்கம் . ஆறாம் நரம்புக்கும் மூன்றாம் 
நரம்புக்கும் பகையென்றவாறு . இனி குரல் கைக்கிளை தாரமும் 
ஆண் . இளி துத்தம் விளரி பெண் . உழை அலியெனக்கொள்க 


என்றவாறு . 


குரல் துத்தம் நான்கு கிளை மூன் றிரண்டு 
வரையா ருழையிளி நாலாம் - இரையா 
விளரியேழ் மூன்றிரண்டு தாரமெனச் சொன்னார் 
களரிசேர் கண்டுற் றவர் . 

( கடு ) 


எ - து . குரல்துத்தம் இளி நாலுமாத்திரை . கைக்கிளையும் 
விளரியும் மூன்று மாத்திரை , தாரமும் உழையும் இரண்டுமாத் 
திரை என்று சொல்லுவரென் றவாறு . 

ஏதுவெனில் ஆஈ ஊ ஏ ஐஓ ஔவிதனுட் 
காதும் அ இ உஎஓ காட்டுமே - பாதலத்தில் 
சூழிசையு மார்கலியிற் றோன் றவுளத் துற்பவிக்கும் 
ஏழிசையு மேழுெத்த தே . 

( கசு ) 


எ - து . இசைக்குமரபாகிய உயிர் பன்னிரண்டெழுத்தும் 
உள்ளத்தி லுற்பவிக்கப்படாநின்ற ஏழிசைக்குங் குற்றெழுத் 
தைந்தும் நெட்டெழுத்துடனே சேர்ந்தும் ஏழெழுத்தாய் நிற்கு 
மென்று சொல்லுக என்றவாறு . 


* 


பாகடு குரறுத்த நான்கு கிளைமூன் றிரண்டாங் 

குரையா வுழையிளி நான்கு -- விரையா 
விளரியெனின் மூன்றிரண்டு தாரமெனச் சொன்னார் 

களரிசேர் கண்ணுற்றவர் 
எனச் சிலப்பதிகார ஆய்ச்சியர்குரவையில் மேற்கோளாகவந்த 
பாடலே இங்கு இவ்வேறுபாட்டுடன் எடுத்தாளப்பட்டுளது . 


49 


நன்றாக 


குன்றாக் குறிலைந்துங் கோடா நெடிலைந்தும் 
நின்றார்ந்த மந்நகரந் தவ்வொடு 
நீளத்தா லேழு நிதானத்தால் நின்றியங்க 
ஆளத்தி யாமென்றறி . 


எ - து .-- உயிரெழுத்தில் அ இ உ எ ஓ 

ஆ ஈ ஊ ஏ ஓ 
எனப் பத்தெழுத்தும் , மெய்யெழுத்தில் மவ்வும் நவ்வும் தவ்வும் 
என இந்த மூன்றெழுத்து மல்லன இசையுமரபுக்கு 
எழுத்து வரப்பெறாவென்ற வாறு . 

( கன ) 


வேறு 


சூழுங் குரல்துத்தங் கைக்கிளை யோடுழையே 
தாழும் இளிவிளரி தாரமிவை - யேழிசையாங் 
காலை முதிர்காலை கதிருச்சி பாடவந்தி 
மாலைநிசி நாள் வைகறை . 


எ - து - குரல் துத்தங் கைக்கிளை உழை இளி விளரி தாரம் 
என ஏழிசையுங் கண்டுகொள்க . 

( கஅ ) 


மகரத்தி னொற்றாற் சுருதி வீரவப் 
பகரிற் குறில் நெடிலாற் பார்த்து - நிகரில்லாத் 
தென்னா தெனாவென்று பாடுவரே லாளத்தி 
மன்னாவிச் சொல்லின் வகை . 


எ - து- மகரத்தி னொற்றினாலே நாதத்தை யுச்சரித்துக் 
கண்டுகொள்க வென்றவாறு . 

(ளக்க ) 


ஏழிசையுற்பத்தி லட்சணம் முற்றும் . 


எ - து 


இராக உற்பத்தி வரலாறு 
சரிகம பதநியெனுஞ் சத்த 1 வெழுத்தால் 
வரிபரந்த கண்மடவாய் வைக்கத் தெரிவரிய 
ஏழிசையுந் தோன்று மிதனுள்ளே பண்பிறக்குஞ் 
சூழிசையாய்த் தான் வந் துறும் . 

( உய ) 
இதுவும் வெண்பா 
பாகக , உய இவையிரண்டு பாடல்களும் சிலப்பதிகார அடி 
யார்க்கு நல்லார் உரை மேற்கோள் . 1. விரவும் , 2. பகருங்குறில் 
நெடில் பாரித்து . 

பா வே . 
ரா உய 

சரிக மபதநியென் றேழெழுத்தாற் றானம் 
வரிபரந்த கண்ணினாய் வைத்துத் - தெரிவரிய 
ஏழிசையுந் தோன்று மிவற்றுள்ளே பண்பிறக்குஞ் 
சூழ்முதலாஞ் சுத்தத் துளை . 

( சிலப் அடியார் - உரை மேற்கோள் ) 
எனவரும் பாடலின் திரிந்த பாடமே இப்பாடலாகும் 
7 


50 


இருக்குவே தத்துதித்து எங்கும் பரவிப் 
பரித்தபூ பாள பயிரவியும் -- விரிக்கில் 
கமலத் துதித்த குலங் கண்ட நிறந் துப்பே 
அமலனிவ னாமென்ன லாம் . 


( உக ) 


பாங்குடைய பூபாளப் பண்ணுடையான் பாகத்தாள் 
ஆங்கவளா ரென்னிலவள் ஆகிரியுந் - தீங்கிலா 


மற்ற மலகிரியும் வாழ்பவுளி மூவரையுங் 


குற்றமற மாதெனவே கூறு . 


( உ உ ) 


பண்சேரு மாகப் பயிரவியான் பாகத்தாள் 
விண் சேரு மேகரஞ்சி மெய்க்குறிஞ்சி - கண்சேருங் 
கேள்வியுள்ள தேவக் கிரிகையுடனேயவன் றன் 
வாள்விழியைச் + சொன்னார் வகுத்து 

( உங ) 


1 உய . சத்த என்னுஞ்சொல் ஏழு என்னும் பொருளது . 


சரிகம பதநி யென்னும் ஏழெழுத்தினையும் மாத்திரைப் 
படுத்தித் தொழில் செய்ய இவற்றுள்ளே சட்சம் முதல் ஏழிசையும் 
பிறக்கு மெனவும் இவ்வேழிசையினுள்ளே ஏனைப்பண்களெல்லாம் 
பிறக்கு மெனவும் பண்டைத் தமிழுரையாசிரியர் கூறுவர் . 


உக . 


ஈறாக 


இருக்குவேதத்து எனத்தொடங்கும் வெண்பா முதல் 
நானிலமுங்கொண்டாடும் எனத்தொடங்கும் வெண்பா 
உள்ளபன்னிரண்டு செய்யுட்களும் இருக்கு , யசுர் , சாமம் , அதர்வணம் 
என்னும் நான்கு வேதங்களிலும் முறையே தோன்றிய இராகங்களும் 
அவற்றின் குலம் நிறம் முதலியனவும் குறிப்பன . 


கமலத்துதித்தகுலம் -- வேதியர்குலம் 


பாடங . 


+ வாள்விழியெனச் பா . வே . 


51 


மன்னுமெசுர் வேதத்தில் வந்து பிறந்தோர்குலத்திற் 
பன்னரிய சத்திரியர் பண்பினிறம் - பொன்னாகும் 
சீரா கமுடன் திகழ்ராக பஞ்சரியும் 
ஆராய்ந் திடிற்புருட னாம் . 

( 1 உச ) 


தண்ணுலவு சீராகத் தான்பாகத் திந்தளமும் 
எண்ணு முகாரிபா டிலை மூன்றும் - பண்ணிலகப் 
பாங்குடனே யோதிப் படித்தபெரி யோருடனே 
ஓங்குபுகழ் மானெனவே யோது . 

( உடு ) 


பத்தியுடனே நாக பஞ்சரிதன் பாகத்தாள் 
எத்திசையெண் தேசி லெளிதையுடன் - சத்தியே 
பாரிணங்குஞ் சங்கரா பரண மிவை மூன்றும் 
ஆரணங்கென் றேயோத லாம் . 

( ள உசு ) 


( உஎ ) 


வேதவிதி யார்சாம வேதத்தி லேபிறந்தோர் 
ஆதி வசந்தன் ஆள்வசியன் - ஓதுநிறம் 
பச்சையென வேதெரிந்தே பார்மீதி லேயவரை 
இச்சையுட னேபுருட னென் . 
வைய முழுதெண் வசந்தன் மனை யாளுரைக்கில் 
ஐயமற நாமக்கிரி யாளுடனே 

வெய்யதொரு 
சாமந்தந் தோடிசைந்து சாரவா ழிம் மூன்று 
மாமந்த மாதென் றறி . 


( 1 2 அ ) 


அஞ்ச லெனுமா ளவியுடையான் பாகத்திற் 
கொஞ்சுமொழி யாள்கெவுட குச்சரியும் - விஞ்சியதோர் 
கொங்கையார் தேசாட்சிக் குண்டக் கிரிகையெனு 
மங்கையார் மேவும் வரத்து . 

( உக ) 


1 உ ச சத்திரியர் -- அரசர் . க்ஷத்திரியர் என்னும் வடசொற் 
சிதைவு . 
உஎ வசியன் 

வணிகன் . வைசியன் என்னும் வடசொற்சிதைவு 


52 


ஐந்தருவே போன்ற அதர்வணவே தத்துதித்தோர் 
பைந்தமிழ்வங் காளம் படர்நாட்டை - முந்துகுலம் 
பாரநிறம் வெள்ளை யென்றே பார்மீதிலே யவரை 
யாரமுட னாணென் றறி . 


(ளம் ) 


சூருலவு வங்காளத் தோடணை மாமனையாள் 
பாருலகெண் கன்னடமா பண்கெவுளை - காருலவும் 
பூரணஞ்சேர் காம்போதி போதுந் தனாசியுடன் 
ஆரணங்கு தானென் றறி . 


( க ) 


நானிலமுங் கொண்டாடும் நாட்டையின் றன்பாகத்தாள் 
ஆனபுகழ் சேர்நா ரணகெவுளை - தேனடரும் 
மாயிலியாள் கேதார மாகுமிவர் மூவரையும் 
வேயனைய தோளியென்றே மேவு . 

( உ ) 


முதற்சாம முதலான சாமத்துக்குப் பண் 
காலையில்தே வக்கிரிகை காந்தாரி யேகுறிஞ்சி 
நாலும்வயி ரவியிரண்டாஞ் சாமத் - தேலாகும் 
வேளா கிரிபவுளி மலகிரி மேகரஞ்சி 
யாளாமூன் றாஞ்சாமத் தாம் . 


( 5 ) 


சீராக மிந்தளமு காரியுடன் தேசியோர் 
நாலாஞ் சாமத்தில் லளித்தை -- தாராகாம் 
போதிசங்க ராபரணம் ராகபஞ் சரிபுகழ்சேர் 
ஆதியஞ்சாஞ் சாமத்துக் காம் . 


( ச ) 


வசந்தன் சா மந்தம் வராளிநா மக்கிரிகை 
யிசைந்தவா றாஞ்சாமத் திற்கே- நிசங்கெவுட 
குச்சரி குண்டக்கிரிகை யாயிலி மாளவியா 
மெச்சுமெழாஞ் சாமத்தின் மேல் . 


( ள கூடு) 


தனாசிவங் காளங்கன் னடகெவுளை தேசாட்சி 
யினாமெட்டாஞ் சாமத்தி னுக்கே - சுகேதாரம் 
பூபாளநா ரணகெவுளை நாட்டையுடன் 
மாபடலி யைநித்தம் வாழ்த்து . 


( க ) 


53 


சாமமெட்டுக்குந் தெய்வமாவன 
மறையோன் திருமால் உருத்திரன்மா கேசன் 
இறையோன் இரவியிந்து வானென் - றறையுமெண்மர்க் 
கெட்டாகுஞ் சாம மிராகமுப்பத்திரண்டு 
நட்டாமோர் நாட்பண் வகை . 

( எ ) 


முதனினைப்புக் கவி 
மருவிருக்கு பாங்குபண்சேர் மன்னுதண்ணும் பத்தி 
திருவேதம் வையமஞ்ச லாமைந் - தருசூரு 
நானிலமீ றாகவென்பர் ராகமுப்பத் தோரிரண்டுந் 
தானினை வாய்க் கூறுமுறை சாற்று . 

( அ ) 


எ.து.- இரவும் பகலும் நாளொன்றுக்கு நாழிகை யறுப 
தாகவும் எட்டுச்சாமத்துக்கு முப்பத்திரண்டு ராகமும் பாடி 
முடிக்கவும் . 

மங்கலப் பண் 
தக்கேசி காந்தாரங் கௌசிகஞ் சாதாரி 
திக்கார் புறநீர்மை செந்துருதி- தொக்கவியற் 
செங்கயற்கட் பூங்கொடியே சீகா மரஞ்சிகண்டி 
மங்கலப்பண் ணாமென்னு மாறு . 

( ளங க ) 
ஆக எட்டுப் பண்ணுங் கண்டுகொள்க 

-- 
இராக முப்பத்திரண்டுக்கும் வெண்பா முற்றும் , 


uzalugy - 


பண்ணோர் பதினேழாம் பண்ணியற்பத் தேழாம் 
எண்ணுந் திறமிரண்டும் பத்தென்பு -- நண்ணிய 
நாலாந் திறத்திறமோர் நான்கு முளப்படப் 
பாலாய்ப்பண் ணூற்று மூன் றாம் . 


( ளசம் ) 


- பஞ்சமegy 


எ . - து - நூற்று மூன்று பண்விரிவும் பரதத்திற் கண்டு 
கொள்க . 


* 


இங்குக் குறித்த பரதம் என்பது இன்னமொழியினது 
என்பது புலப்படவில்லை . இவர் வடமொழிப் பரதத்தைக் குறித் 
தனரெனக் கொள்ளின் அந் நூலகத்து இசை நாடகத்தமிழுக்குரிய 
பண்முதலிய புலப்படுதற்கிடனில்லை . எனவே இவ்வுரையாசிரியர் 
நாடகத் தமிழ் நூலாகிய பரதத்திற்கும் பிற்கால வடமொழிப் பர 
தத்திற்கும் உள்ள வேற்றுமையை உணரவில்லையெனத் தெரிகிறது , 


54 


* 


தண்டைக்கு லட்சணம் 
பரவு செம்பாலையிற்பிறக்கும் பண்ணோ ரெட்டும் 

படுமலைப்பாலையி லிருபத் திரண்டு பண்ணும் 
வரவுறு செவ்வழிப்பாலை வயங்கீ ராறே 

வரும் அரும்பாலையிலிருபத்தாறு பண்ணும் 
விரவுகோடிப் பாலையிற்பன் னிரண்டா மென்றும் 

விளரிப்பாலைப் பண்ணஞ்சு மேற்செம்பாலை 
தரவிலகு பதினெட்டு மாகப் பேரியாழ் 
தனைவல்லோர் நூற்று மூன்று பண்ணெனச் 

( சாற்றினரே ( சக ) 


வெண்பா 


சுத்த மறையோர்க்காஞ் சாளவஞ் சோர்விலா 
மத்தக் களிற்றானை மன்னர்க்காம் - வித்தகனார் 
செய்த தமிழ்வணிகர் வேளாளர்க் கென்றுரை த்தார் 
பொய்யில்லா நூலோர் பொதிந்து . 

( ச ) 


* 


தண்டை யென்னுஞ் சொல்லின் பொருள் நன்கு விளங்க 
வில்லை . 

சக ஏழ்பெரும் பாலையினின்றும் நூற்று மூன்று பண்கள் 
தோன்றும் வகையினை இப்பாடல் குறிப்பிடுகிறது . பன்னிரு 
பாலையி னுரு தொண்ணூற்றொன்றும் பன்னிரண்டுமாய்ப் பண்கள் 
நூற்று மூன் முதற்குக்காரணமா மெனக் கொள்க " எனச்சிலப்பதி 
கார அரங்கேற்றுகாதையுரைக்கண் அடியார்க்கு நல்லார் கூறும் 
குறிப்பினை உய்த்துணர்தல் இயலிசை ஆராய்ச்சியாளர் கடமை 
யாகும் . 

இசைப்பாக்களுக்குரிய ஓசை சுத்தம் , சாளகம் , தமிழ் என 
மூவகைப்படும் எனவும் இச்சாதியோசைகளைப் பெற்றுவரும் இசைப் 
பாக்கள் ஒன்பது வகைய எனவும் கூறுப . சுத்தம் சாளகம் தமிழ் 
என்னும் 

சாதியோசைகள் மூன்றி னுடனும் கிரியைகளுடனும் 
பொருந்தும் இசைப்பாக்கள் ஒன்பது வகையென்ப , அவை : -- 
சிந்து , திரிபதை , சவலை , சமபாத விருத்தம் , செந்துறை , வெண்டுறை , 
பெருந்தேவபாணி , சிறுதேவபாணி வண்ணம்என இவை ; என்னை ? 
* செப்பரிய சிந்து திரிபதை சீர்ச்சவலை , தப்பொன்றுமில்லாச் சமபாத . 
மெய்ப்படியுஞ் , செந்துறை வெண்டுறை தேவபாணி வண்ணமென்ப , 
பைந்தொடியா 

யின்னிசையின் பா என்றார் பஞ்சமரபுடைய 
அறிவனா ரென்னும் ஆசிரியரென்க " எனவரும் அடியார்க்கு நல்லார் 
உரைக்குறிப்பு இவண் கருதத் தகுவதாம் . 


ாச 


. 


55 


- 


சுத்தம் சாளவம் தமிழ் என்னுஞ் சாதியோசை 
மூன்றினும் அந்தணர் சாமவேதம் பாடுமிடத்துச் சுத்தம் பாடு 
வர் . அரசர் சந்தமென்கிற நிறத்திற் சாளவம் பாடுவர் . வணி 
கரு ( ம் வேளாளரும் தமிழ்பாடுவர் என்றவாறு ) . 

தண்டைக்குத்தெய்வம் 
மேயகீள் பூண் வெற்றிவேலோன் கீழங் காவையதாட் 
டூயகலைமகளே தனு வாதவன் சொல்லசனி 
ஆயுமதிகய மேறை நாதம் அரனென்றுமே . 

( சக ) 
வாய்த்த மலரிற் றிருமடந்தை மதங்கி மிகக்கீழரசு 
சேர்த்த கணங்கள் கணபதியாஞ் சிறந்த மேலரசு 

( வயிரவனாம் 
ஏத்துகால முருகனிரு தாரரை 
மூத்தவிடையோ னடுவிருப்ப முனைமேற் காளிமொழி 

( வதுவே . ( சச ) 
இசையும் புணர்ப்பும் 

வெண்பா 
இடையீடு தொட்டுக்கோள் கூட்டிசை வேறுபா 
டடையு மிரட்டைப்பா வைந்துந் - தொடையிசையாம் 
நெய்தல் முகத் தல்லாய்தல் நேர் நுழைத லிந்நான்கும் 
எய்து புணர்ப் பென்றே யியம்பு . 

( சரு ) 
இவையெல்லாங் கண்டு கொள்க வென்றவாறு 
சங்கீத ரத்தினாகரலட்சணம் முற்றும் 

சிவாசலபதி துணை 


சக . இப்பாடலின் முதலடி ஏடெழுது வோரால் விடப்பட்டது . 
இரண்டாம் அடியின் யாப்புருவம் நன்கு புலப்படவில்லை . 
சச . இப்பாடற்பொருள் தெளிவாக விளங்கவில்லை 
சரு . இடையீடு , தொட்டுக் கோள் , கூட்டிசை , வேறுபாடு , 
இரட்டைப்பா என்னுமிவ்வைந்தும் இசைப்பாடல்களின் தொடை 
யிசை விகற்பமெனவும் , நெய்தல் , முகத்தல் , ஆய்தல் , நேர் நுழைதல் 
என்னும் நான்கும் இசைப்பாடலில் இசைபுணர்த்தல் முறை யென 
வும் பொருள் கூறுதல் பொருந்தும் . 

1. இவ்விகற்பமெல்லாம் ஆசிரியன் முகமாக நேரேயறிந்து 
கொள்ளுதற்குரியன என்றவாறு . 

2. இத்தொடரால் ஈண்டு எடுத்தாண்ட இசைப் பகுதிகளுக் 
குச் சங்கீதரத்தினாகரம் என்னும் இசை நூல் ஆதாரமென்பதனை 
ஆசிரியர் புலப்படுத்துகின்றார் . சங்கீத ரத்தனாகரமென்பது 13 - ஆம் 
நூற்றாண்டில் வாழ்ந்த சாரங்கதேவர் என்னும் வடநாட்டாசிரிய 
ரால் வடமொழியில் இயற்றப்பெற்ற இசை நூலாகும் . இந்நூலா 
சிரியர் நம் தமிழ் நாட்டிற்கு வந்து இங்கு வழங்கும் தேவாரப் பண் 
களாகிய இசைத்தமிழ் இயல்பினை நன்குணர்ந்து அவற்றுட் சில 
வற்றைத் தம் நூலில் இனிது விளக்கியுள்ளார் . 


56 


தோற்கருவி முப்பதுக்கும் வன்மை மென்மை சமம் 


சீருறு . பேரிகை தேசி படகம் 
இடக்கையுந் திகழும் உடுக்கை மத்தளஞ் 
சல்லி கரடி திமிலை சார் குடுக்கை 
குடமுழாத் தக்கை குண்ணப் பறையுந் 
தமருகந் தண்ணுமை தடாரி யந்தரிமா 
முழவோ டேருறு சந்திர வலைய 
மொந்தை முரசே கண்ணிடு தூம்பு 
நிசாளமோடு துடுமை 
சிறுபறை யும்பா ரிலகு மடக்கந் 
தகணிச் சம்விர லேறு பாங்கி 
பாகம் பெரும் பறை துடிமுப் பதுமே . 


( ஈசசு ) 


எ . - து .-- இவை தோலாற் செய்யப்பட்ட ஆதிக்கருவிகள் 
முப்பது மென்றவாறு . அவை வன்மை மென்மை சமம் என்று 
மூன்றுவகைப்படும் , இவை , 


ளசசு . பேரிகை , படகம் , இடக்கை , உடுக்கை , மத்தளம் . சல் 
லிகை , கரடிகை , திமிலை , குடமுழா , தக்கை , கணப்பறை , தமருகம் , 
தண்ணுமை , தடாரி , அந்தரிமுழவு , சந்திரவளையம் , மொந்தை , முரசு , 
கண்விடு தூம்பு , நிசாளம் , துடுமை , சிறுபறை, அடக்கம் , தகுணிச் 
சம் , விரலேறு , பாகம் , உபாங்கம் , நாழிகைப்பறை, துடி , பெரும் 
பறை என இவை முப்பதும் தோலாற் செய்யப்பட்ட கருவிகளாம் 
இவற்றை , 


“ பேரிகைபடக மிடக்கை யுடுக்கை , சீர்மிகுமத்தளஞ் சல்லிகை 
கரடிகை , திமிலை குடமுழாத் தக்கை கணப்பறை , தமருகந் தண் 
ணுமை தாவில் தடாரி , யந்தரி முழவொடு சந்திரவளையம் . மொந்தை 
முரசே கண் விடு தூம்பு , நிசாளந் துநிமை சிறுபறையடக்க , மாசில் 
தகுணிச்சம் விரலேறுபாகம் , தொக்கவுபாங்கந் துடிபெரும் பறை 
யென , 

மிக்க நூலோர் விரித்துரைத்தனரே " எனவரும் அடி 
யார்க்கு நல்லார் உரை மேற்கோட் சூத்திரத்தா லுண ரலாம் , 

மேற்காட்டியவற்றுள் சல்லிகை , கரடிகை என்பன முறையே 
சல்லி , கரடி யெனவும் , கணப்பறை என்பது குண்ணப்பறை யென 
வும் , தகுணிச்சம் என்பது தகணிச்சம் எனவும் உபாங்கம் என்பது 
உபாங்கி யெனவும் இச்சூத்திரத்துச் சிதைந்துள்ளமை காண்க . 
சிலப்பதிகாரமேற்கோட் சூத்திரத்திற் கூறப்பட்ட நாழிகைப்பறை 
இச்சூத்திரத்திற் குறிக்கப்பட்டிலது . அதன்கட் குறிக்கப்படாத 
தேசி என்னும் பறை யொன்று இச் சூத்திரத்திற் புதிதாகக் குறிக் 
கப்பெற்றுளது . 

நாழிகைப்பறை யென்பதும் தேசி என்பதும் 
பொருளான் ஒன்றோ வேறோ என ஐயுறவேண்டியுளது . 


57 


நிசாளந் துடுமை முரசே பேரிகை 
தேசி திமிலை குடமுழாப் பாகப் 
பறையே யடக்கஞ் சிறுபறை மொந்தை 
முறையே பெரும்பறை நாழிகைப் பறையொடு 
துடியென வைத்துத் தொகுத்தனர் நூலோர் 

வன்மைக் கருவி யாக வைத்தே . 
இவை வன்மைக் கருவி பதினான்கு மென்றவாறு . 

மத்தளஞ் சல்லி படகங் கரடி 

யித்திறம் நான்குஞ் சமமென மொழிப . 
இவை நான்கும் சமக்கருவியென் றவாறு . 


( சசு ) 


( ள சஎ ) 


தக்கை குடுக்கை தகணிச்சந் தண்ணுமை 
மிக்க வுடுக்கை விரலே றுபாங்கி 
அந்தரி முழவொடு சந்திர வலையம் 
மொந்தை மொழிந்த பைந்தொழிற் றடாரி 
கண்விடு தூம்பே தமருக மென்றிவை 
மண்மிசை மென்மைக் கருவியாய் வைத்தே. 
வை பன்னிரண்டும் மென்மைக் கருவியென்ற வாறு . ( ளச அ ) 

இதனுள் முதல் இடை கடை வன்மை யென நான்கு வகைப் 
படும் . அவையாவன : 

மன்னியசீர் மத்தளஞ் சல்லி யிடக்கையுடன் 
பின்னுங் கரடிகைநற் பேரிகையுஞ் - சொன்ன 
படகங் குடமுழவம் பாங்காயிவ் வேழும் 

அடைவே முதற்கருவி யாம் . 
இவையேழும் உத்தமமான முதற்கருவியென்றவாறு . ( சக ) 

தண்ணுமை தக்கை யுடுக்கை தகணிச்சங் 
கண்விடு தூம்பு விரலேறு- வண்ணந் 
தமருகந் தடாரி சார்துடியு பாங்கி 

யமுதகுண்டி யந்தரி யென் . 
மத்திமமான இடைக்கருவி யென்றவாறு 

( ளருய் ) 


கசகா . 


வன்மைக்கருவி - வல்லோசையுள்ள தோற்கருவி , 
கசஎ . சமக்கருவி 

வன்மையும் மென்மையுமின்றி இடை 
நிகர்த்த தாகிய ஓசையினையுடைய கருவி , 

கசஅ . மென்மைக் கருவி - மெல்லோசையுள்ள கருவி . 

கசக. தோற்கருவிகளுள் முதலாக ஏற்றுக்கொள்ளத் தகுவன 
இவ்வேழுமே யென்றவாறு . 

8 ) 


58 


பறையே பாகஞ் சிறுபறை யடக்கம் 

கறைவேற் கண்ணாய் கடையாங் கருவி . 
இவை நான்கும் அதன்மமான கடைக்கருவி யென்வாறு . ( எடுக ) 


முரசே நிசாளந் திமிலை துடுமை 

அரசற் கெய்து மரிய தென்ப , 
இவைநான்கும் வன்மையாகிய வீரமுழவமாமென்றவாறு ( எடுஉ ) 


அகமே புறமே புறப்புறம் பன்மை 
நாளே காலமென் றாறும் வகுத்து 
வாள்போல் விழியாய் வைத்தனர் முன்னோர் . 


இனி 


எ - து - அகமுழவு புறமுழவு புறப்புறமுழவு பன்மைமுழவு 
நாள்முழவு காலமுழவு , என அறுவகைப்படும் . அவற்றுள் உத் 
தமமான முதற்கருவிகளேழும் அகமுழவென்றவாறு . 
மத்திமமான தண்ணுமை முதலான பன்னிரண்டும் இடைக் 
கருவி புறமுழவென்றவாறு . அதன்மமான பறைமுதலான 
நான்குங் கடைக்கருவி புறப்புறமுழவென்றவாறு , இனி முரசு 
முதலான வீரமுழவு நான்கும் பன்மை முழவாமென்றவாறு . 
நாள்முழவாவது நாழிகைப்பறை யென்றவாறு , காலமுழவாவது 
துடியென்றவாறு , இவ்வறுவகையுங் கண்டுகொள்க . ( கடுக ) 


நடுக , அகமுழவு அகப்புறமுழவு புறமுழவு புறப்புறமுழவு 
பண்ணமை முழவு நாண்முழவு , காலை முழவு என எழுவகைப்படும் 
என்பர் அடியார்க்கு நல்லார் . அவற்றுள் அகமுழவாவன முன் 
சொன்ன உத்தமமான மத்தளம் சல்லிகை இடக்கை கரடிகை 
பேரிகை படகம் குடமுழா என விவை . அகப்புறமுழவாவன முன் 
சொன்ன மத்திமமான தண்ணுமை தக்கை தகுணிச்ச முதலாயின. 
புறமுழவாவன முன்சொன்ன அதமக்கருவியான கணப்பறை முத 
லாயின . பண்ணமை முழவாவன முன் சொன்ன வீரமுழவு நான்கும் . 
அவையாவன முரசு , நிசாளம் , துடுமை , திமிலையெனவிவை என 
அடியார்க்குநல்லார் விளக்கியுள்ளார் . சிலப்பதிகாரவுரையிற் 
பண்ணமை முழவு என்பதற்குப் பன்மை முழவு என்னும் பாட வேறு 
பாடுங் காட்டப்பட்டுளது . இவை நான்கும் வன்மையாகிய வீர 
முழவாம் என இந்நூலுரையிற் குறிக்கப்படுதலான் வன்மை முழவு 
என்னுஞ்சொல்லுருவமே பன்மை முழவு எனவும் பின் பண்ணமை 
முழவு எனவும் திரிந்து வேறுபட்டிருத்தல் கூடும் என எண்ண 
வேண்டியுளது . சிலப்பதிகாரவுரையாசிரியர் எழுவகை முழவெனக் 
குறித்தவற்றுள் அகப்புறமுழவினை விலக்கி ஏனையாறினையுமே 
இந் நூலாசிரியர் அறுவகை முழவெனக் குறித்தனர் போலும் , 


59 


நான் முகனார் மத்தளஞ் சல்லி திருமாலாம் 
ஆனவிடை யேறூர்தி யாவஞ்சி - மானக் 
கறைகேழ்வேற் கண்மடவாய் காதலுடன் மூன்றின் 
முறைமையும் தென்று மொழி . 


1 


எ - து . முதல் முழவு மூன்றிற்கும் அதிதேவதை யுணர்த்து 
கின்றது . மத்தளத்துக்கு நான்முகன் தெய்வம் . இதற்கு 
மெல்லென்பதோசையாதலால் மத்தளமென்று பெயராயிற்று . 
இக்கருவி பலகூத்துக்கு முரித்தாதலானும் பாடலெழுத்துக்கள் 
இதனுள்ளே பிறத்தலானும் முழவுகளெல்லாம் இதனுள்ளே 
பிறத்தலானும் இது நான் முகனென்று பெயராயிற்று . இனிச் 
சல்லியென்கிற முழவுக்கு 

றே முழவுக்கு அதிதேவதை நாராயணன் . 
சல்லென்கிற வோசையுடைத்தாதலால் சல்லியென்று பெய 
ராயிற்று . இவை வஞ்சியெனினுமாம் . ஆவினுடைய வஞ்சித் 
தோலைப் போர்த்ததாதலால் ஆவஞ்சியென்று பெயராயிற்று . 
இதற்குத்தேவதை உருத்திரன் . குடுக்கையாக வுடைத் 
தாதலாற் குடுக்கையென்று பெயராயிற்று . 

இவ்வினைக் 
கிரியை இடக்கையினாலே செய்தலால் இடக்கையென்று பெய 
ராயிற்று . இவற்றின் முறைமை யிவ்வாறென்று மத்தள 
முதற்றாளங் கொள்ளுமிடத்துத் தகாரங் கொள்ளுதலால் 
இதற்கு முதற்கருவியென்று பெயராயிற்று . இடைக்கோளா 
வது சல்லியாதலால் இடைக்கருவியென்று பெயராயிற்று " . 
குடுக்கை கடைக்கருவியென்று வழங்கப்படும் . 


படுச . 1. " மத்து ஓசைப்பெயர் , இசையிடனாகிய கருவிகட் 
கெல்லாம் தளமாதலான் மத்தளமென்று பெயராயிற்று. இக்கருவி 
பல கூத்துக்களுக்கு உரித்தாகலானும் பாடலெழுத்தான் உள்ளே 
பிறத்தலானும் முழவுகளெல்லாம் இதனுள்ளே பிறத்தலானும் 
இதனை நான் முகன் என்பர் . " ( அரங்கேற்றுகாதை அடியார்க்கு 
நல்லாருரை ) . 

2 . சல்லிகையென்றது சல்லென்ற ஓசையை யுடைத் 
தாதலாற் பெற்றபெயர் . " 

3. ஆவஞ்சி யெனினும் குடுக்கையெனினும் இடக்கை 
யெனினும் ஒக்கும் . அதற்கு ஆவினுடைய வஞ்சித்தோலைப் போர்த் 
தலால் ஆவஞ்சியென்று பெயராயிற்று ; குடுக்கையாக அடைத் 
தலாற் குடுக்கையென்று பெயராயிற்று ; வினைக்கிரியைகள் இடக் 
கையாற்செய்தலின் இடக்கையென்று பெயராயிற்று . 

4. இவற்றுள் முதலிற் கரங்கொள்வது மத்தளமாதலின் 
முதற்கருவியாயிற்று . 

5. இடைக்கருவி சல்லி ; இடைக்கொளவைத்ததாகலின் . 

6. கடைக்கருவி உடுக்கை ; கடைக்கட்டட்டுக்கு உரித் 
தாகலின் . ( அரங் . அடியார்க்கு நல்லார் ) 


60 


இவை உதய மதியம் உபயம் உதய மென்பது . சந்திர 
உபயமென்பது இண்டையுங் கூட்டியதோர் பெயர் , முன் 
சொன்ன மூன்று முழவினையும் சூரியாங்கமென்றும் (சந்தி 
ராங்கமென்றும் ) உபயாங்கமென்றும் சொல்லவும் அமையுங் 
கருத்தா லென்பது . பதங்கள் மேலோதிய வாச்சியங்களாலே 
கீதவழிக்கிசையப் பாடப்படு மென்றவாறு 1 . 

( எடுச ) 


மூன்றா முதற்கடவுள் மூன்றா மிடைக்கடவுள் 
ஆன்ற கடையு மஃதென்ப - ஏன்றுலகில் 
மன்னவரு மூவரே வாணெடுங்கண் மாமாதே 
துன்னுங் கருவிக்குச் சூட்டு . 

எ - து . மூன்றா முதற்கடவுளென்பது பிரமா விட்டுணு 
உருத்திரன் இவர்கள் மூவர்க்கும் இயற்றப்படுவன . முன் 
சொன்ன முதற்கருவிகள் எழு மென்றவாறு , மூன்றாமிடைக் 
கடவுள் என்பது வயிரவன் முருகன் துர்க்கை என இவர்கள் 
மூவர்க்கும் இயற்றப்படுவன இடைக்கருவி பன்னிரண்டு மென்ற 
வாறு . கடையான மூவரென்பது காளி சாத்தன் காடுகாள் 
இவர்களுக்கு இயற்றப்படுவன கடைக்கருவி நான்கு மென்ற 
வாறு . மன்னவரு மூவரென்பது சேரன் சோழன் பாண்டியன் 
இவர்களுக்குரியன முன் வீரமுழவு நான்கு 

மென்றவாறு . 
துன்னுங் கருவிக்குச் சூட்டு என்பது இவையிற்றுக்கு இதுவே 
முறைமையென் றவாறு . 

( கடுடு ) 


அகரமுதல் ஔகார மீறாய நீக்கி 
நிகர்வல் லினம்மெல் லினமே - பகரும் 
இடையினத்தில் ரவ்வு மெழிற்புள்ளி கூட 
வடிவுடைய வாச்சியத்திற் காம் . 


எ - து - வாச்சியத்துக்குப் பாடவெழுத்தாவன வல்லின 
மாகிய கசடதபறவும் , மெல்லினமாகிய ங ஞ ண ந மனவும் 


1. இத்தொடர்களின் பொருள் நன்கு விளங்கவில்லை . 

பாடுடு . முன் கூறிய முதல் இடை கடை யென்னும் கருவிகள் 
முறையே எவ்வெத்தெய்வங்களுக்குரியன என்பதனை இச்செய்யுளின் 
உரை புலப்படுத்துகின்றது . 


61 


இடையினத்தில் ரகாரமும் , ஆய்தமுமாகப் பதினாலெழுத்தும் 
வாச்சியதானத்துக்குப் படுமென்றவாறு . 

( படுசு ) 


கோவும் பசுப்பெற்றங் கூறுமகங் கொள்க பிலை 
ஆவுந்தே னுஞ்சுரபி யாமென்றே - நாவலர்கள் 
தோற்கருவி முப்பதுக்குஞ் சொன்னா ரிதன்றோலே 
ஏற்கத் தகுவதென் றே . 


| 


எ - து - பிண்டத்திற்குரித்தான தோல் கொள்க வென்ற 
வாறு .. 

( பாருஎ ) 
தோற்கருவி முடிந்தது . 


தோற்கருவிக்குப் பிண்டமரபு 1 
கருங்காலி செங்காலி வேம்புபலாக் கஞ்சம் 
நெருங்கிய சீர்குரவ மண்ணாம் - பொருந்திய 
ஆனமில் லாமலை யாநிலத்துத் தோன்றியவா 
மானின் விழிமடவாய் வைப்பு . 

எ - து - கருங்காலி செங்காலி வேம்பு பலா சீர்குரவம் கஞ்சம் 
மண் இவற்றுள் கஞ்சத்தாற் செய்வது உத்தமம் . மரத்தாற் 
செய்வது மத்திமம் . மண்ணாற் செய்வது அதன்மம் . இம்மரங் 
கள் தாம் வடுப்படாதே பொத்துப்படாதே சாவாதே மூவாதே 
இளமையின்றி நடுவயதாய் உயர்ந்த தலமான நிலத்துளவான 
மரங்கள் முழவுகளுக்காமென் றவாறு . இவைகளுள் கஞ்சத் 
தாற் செய்வது குடமுழவு , கருங்காலியாற் செய்வது இடக்கை , 
செங்காலியாற் செய்வது சல்லி , இடக்கை யொழிந்தன வெல் 


படுசு . மெய் பதினெட்டனுள் வல்லெழுத்தாறும் மெல்லெழுத் 
தாறும் இடையினத்தில் ரகரமெய்யும் ஆய்தவெழுத்தும் ஆகிய இப் 
பதினான் கெழுத்துக்களுமே தண்ணுமை முதலிய தோற்கருவிகளில் 
பாடவெழுத்தாக வாசித்தற்குரியன என்பது கருத்து . இதன் கண் 
எழிற்புள்ளியென்றது புள்ளிவடிவினதாகிய ஆய்தவெழுத்தை . 

I. தோற்கருவிகளின் முழுவடிவத்தினையே பிண்டமென்றார் . 
அதனை அமைக்கும் முறையைப்பற்றியது இப்பகுதியாகும் , 


. 


62 


லாம் இவையொன்றும் பெறாத காலத்து மண்ணாற் செய்வது 
உத்தமம் . இவையொழிய இவையிற்றுக்கு வேறொன்றும் வரப் 
பெறாவெனக் கொள்க . 

( எருஅ ) 


எத்திறமுழவும் இத்திற மாமே 


| 


மற்றுமுழவுகளுக்கும் இவையல்லது மரமில்லை யெனக் 

( கொள்க 
இனி அவற்றின் அளவுகளைச் சொல்வது பரதமென்றவாறு . 

( கடுக ) 
மத்தளத்துக்குப் பிண்ட லட்சணம் 
வேங்கை கருங்காலி வீறாம் பலாவுசிலை 
தாங்கும் மலையாத்தி தானாகும் பாங்குநிம்பம் 
செம்மரமு மாமே சிறப்புடைய மத்தளத்துக் 
கிம்மர மாமென் றியம்பு . 


வேங்கை கருங்காலி பலா சிலை மலையாத்தி 
வேம்பு செம்மரம் இந்த எழுவகை மரமும் மத்தளத்துக்கா 
மென் றவாறு . 

( ளகா ய ) 


உண்மைதிக ழும்விதிவத் * துற்றமரத் தால்நாற்பத் 
தெண்விரலி னீள மிடப்புறத்தில் - நண்ணும் 
பதினால் விரல் வலம்பாற் பண்புபதின் மூன்றாய் 
மதியரைவி ரற்பிண்ட மாம் . 


ாகய் . 


சொற்ற 


மத்தளஞ் செய்யப் பலாமா விலிங்கு நுணா 
உத்தம சாதி யொளிர் வேம்பாம் 
மூன்றுசா ணீளமா மொய்குழலே சாணாம் 
ஆன் றகண்க ளின்னளவென் பார் . 


| 


நடுவிட்ட மொன் றரைச்சா ணல்லமதி சோதி 
மடுகண்ணா மார்ச்சனையே மாலாம் - படிபுகழும் 
மேல்வளையம் ஊர்கோளாம் மேதருவார் சத்தியாம் 
பால்மொழியே கூறும் பரிசு . 

( பரத சாஸ்திரம் , ஒழிபியல் கக , கஉ ) 
எனவரும் வெண்பாக்களால் அரபத்த நாவலர் மத்தளத்திற் 
குரிய இயல்பினை விளக்கியுள்ளார் . 

* விதிவத் என்பது விதிப்படி யெனப்பொருள்படும் வட 
மொழிச்சொல் நடை . 


ாசுக 


63 


எ - து . விதிவத்தாயுற்ற ( விதிப்படி பொருந்திய ) மரத்தில் 
நாற்பத்தெட்டு விரல் நீளமும் இடப்புறத்தினகலம் பதினான்கு 
விரலும் வலப்புறத்திற் பதின்மூன்று விரலகலமும் வட்டங் 
கொண்டு அரைவிரற்கனத்தையுடையதாய்ப் பிண்டமமைக்க 
என்றவாறு . 

( காக ) 


கண்ட மிருவிரலாய்க் காமுற் றெழுந்திரண்டு 
பண்டியு மொத்திரும்பாற் பார்வாராற் - கொண்டுவரு 
சக்ரவளை யம்பொருந்தத் தான் துளையீ ரெட்டினில் 
மிக்கசுத்த மத்தளத்தின் வீறு , 


எ - து . கண்டம் இருவிரலுயரம் உயர்ந்தெழுந்து இரண்டு 
பண்டியுமொத்து இரும்பினாலாவது வாரினாலாவது சக்கரவளைய 
மாகச் செய்து பதினாறு துளையிட்டு நன்மைமிக்கான சுத்தமத் 
தளத்திற்கு இவை பொருந்த விதிப்ப தென் றவாறு , ( • 2 ) 

தட்டிரவி தாழ்மதியாய்ச் சார்கண் ணுருத்திரராய் 
முட்டுவார் பாரமாய் மூடிவான் - வட்ட மதாம் 
அன்ன மறுவிர லாகவமைத் தேயிரும்பாற் 
றுன் னுமிரட் டித்த துளை . 


எ - து . பசுமாட்டிற் சூடுபடாததாய் இளைப்பில்லாமல் 
நோயில் நுடங்காததாய் ஆறு மாசத்துக் கன்றில் தற்சாவாக 
நொடியில் மரித்த மாட்டின் தோலைச் சூரிய சந்திராங்கமாகத் 
தட்டையறுத்துத் துளைக்கண் உருத்திரராகவும் வாரானது 
பாம்பாகவுந் துளையிற்கோத்துக் கொளுத்திறிக மூடியபின் 
வானவட்டம் போன்றிட ஆறுவிரற் பிரமாணம் அன்னத்தை 
யோர் தட்டின் மேற் பொதிந்து நடுவிரலிருபாலும் இரட்டித்த 
துளையிடுவ தென்றவாறு . 

( ளகா ) 


1 


ளாக உ . பாரவரால் பா . வே . 

பண்டியென் னுஞ்சொல் வயிறுபோன்ற மத்தளத்தின் பக்கத் 
தினைக் குறித்தது . 
ள காக . முட்டிவுறு வார்பார மாய்முடிவொன் னுட்டமதா 

பா . வே . 
1. கோமூத்திரிகமாக மூடியபின் எனத்திருத்திக் கொள்ளு 
தல் வேண்டும் , 


64 


ஈட்டுகுண்ட லிப்புறத்தே யெண்விரல்மா னங்குலத்தில் 
நாட்டு மரையமைநா ணன்கிசைத்துப் - பாட்டெழுத்தி 
னாதத் தினிலையே நாடித்தத் தித்தொன்னென் 
றோதமோ தித்தனிநே ருற்று . 


எ - து . குண்டலிப் புறத்தே எண்விரற் பிரமாணம் வரு 
விக்கப்படா நின்றதில் அரைக்கே அமைக்கப்பட்ட நாணையினி 
தாகப் பிரித்துப் பாட்டுக் குற்பத்தியெழுத்தினது நாதத்தி 
னுடைய நிலையை விரித்துத் தத்தித் தொன்னென்று மோதி 
யின்றொனியினுடைய கொள்கையை நேராகவுற்றறிவ தென்ற 
வாறு . 

( எசுச ) 


சுத்த மிகுதேசி தோன்றத் துரிதமிகும் 
மத்திம விளம்பிதமூன் றாயிலங்கு - மத்தளத்தைத் 
தாங்கிப் புறக்கையினாற் றானந்தி கொட்ட வரன் 
ஈங்குநட னம்புரிந்தா னென் . 


எ - து . சுத்த முதலாகிய தேசியின் விதந்தோன்றத் துரித 
மத்திம விளம்பித லயத்துடனே புணர்க்கப்பட்டு மூன்று வகை 
விகற்பமாய் விதிக்கப்படாநின்ற மத்தளத்தை நந்தியானவன் 
கொட்டத்தக்கதாக அரனானவர் நடம்புரிந்தாரென்றவாறு . 

( சுடு ) 


இடமுகத்தி லிந்துடன் மா லாம்வலத்திற் பானுத் 
தடமலரோனன்ன முமை தானாம்- நடுவீசன் 
இந்திரனே வீறு துளை ராகுவார் மத்தளத்தின் 
நந்து தொனி நாதவிந்து வாம் . 


எ - து . இடமுகத்திற் றட்டு சந்திரனாகவும் இதற்குத் 
தேவதை விட்டுணுவாகவும் வலமுகத்திற் றட்டு சூரியனாகவும் 
இதற்குத் தேவதை பிரமாவாகவும் இதிலமைக்கப்பட்ட அன்ன 
மானது உமையவளாகவும் இதற்கு நடுவே ஈசுரனாகவும் துளை 
யானது இந்திரனாகவும் இதற்குப் பொருந்தின வாரும் நாணும் 
இராகு கேதுவாகவும் ஆம் . இவையனை த்தையும் உடைத்தா 


65 


யிருக்கப்பட்ட மத்தளத்தில் தாக்குகின்ற தொனியானது நாத 
விந்துவாம் . எனவே சத்தியுஞ் சிவமுமாமென்று சொல்லுக 

( சுசு ) 


வென்றவாறு . 


தாக்கினான் மத்தளத்தைத் தாரணி தன்னில் நின்று 
வாக்கினா லெடுத்த சொல்லை வகைவகை யாகக்கையால் 
நோக்கிய ஈசர் முன்னே நுண்ணிமை யாகக் கொண்டு 
தூக்கிய தாளைக் கண்டு தொம்மென முழக்க லுற்றான் 

( ளசா எ ) 


முழங்கிய நாதந் தன்னை முடியின் மேற் சேடன் காண 
விளங்கிய வேதமென்று விதித்தன னாலுசொல்லை 
இளங்கொடி மடந்தைபாக ரீசனார் முன்னே நந்தி 
உளங்கநின் வடிவதென்றே உரைத்தன னுண்மைதானே 

( ள க அ ) 


மத்தள லட்சணமுற்றும் . 


பேரொடு முறையே பிண்ட மெழுத்தே 

வாரணி முலையாய் தோலின் வகையே . 
இவை நான்குமெனக் கொள்க . 


( சுக ) 


கன்னி யிளம்பசுவின் காமப் புறத்தோலாம் 
பின்னு மதனுளுத் தரிகையாம் - பன்னிய 
பக்கத்தோல் வார்கொள்ளப் பார்க்கிலிதன் கொம்பு 
மிக்க குடுப்பாகு மென் . 


9 


66 


எ -து- முழவுகளுக்குத் தோல் கொள்ளுமாறு வரலாறு : 
ஈனாத காரா வயதிலே சூடுபடாமற் செத்த பசுவின் தோலைச் 
சீவியேறிடுவது பன்மை முழவினுக்கும் 1 இதனுளுத்தரத்தைப் 
போர்த்துக்கிடந்த தோலை மென்மை முழவினுக்கும் போர்க்கப் 
படும் . இதன் பக்கத்தோலை வாராகக் கொள்க வென்றவாறு . 

( எய் ) 
பஞ்சமகா சத்தம் 
சொல்லிடு நற்றோல் துளை துய்ய மென்ன ரம்பு 
கல்விமிக்க கஞ்ச மிடறெனவே - வெல்லுமதன் 
அஞ்சப் படும் விழியாய் ஆயு மிவையைந்தும் 
பஞ்சமகா சத்தமெனப் பார் . 


எ - து- அவை தோல் துளை நரம்பு கஞ்சம் மிடறு எனச் 
சொல்லப்பட்டன ஐந்து மென்றவாறு . 

( ள எக ) 


அவற்றின் பகுதி யாவையோவெனின் தோற்கருவியாவன 
மத்தளம் சல்லி கரடி முதலாயின முப்பது மெனக்கொள்க . 


துளைக்கருவியாவன : 

வங்கியங் கொம்பு தாரைகுழல் காளஞ் 
சங்கு கலியச் சாற்றினர் புலவர் . 


(12 ) 


நரம்புக் கருவியாவன : 

யாழ்வீணை கின்னரம் இவை முதலியவே , 


( எக ) 


கஞ்சக் கருவியாவன : 

கைமணி காளங் கஞ்ச தாளங் 
கொண்டி யென்று கண்டனர் புலவர் . 


( 1 எச ) 


1. பன்மை முழவு -வன்மை முழவு , வீரமுழவு . 

2. இதனுளுதிரத்தைப் போர்த்துக்கிடந்த தோலை எனத் 
திருத்திக்கொள்ள வேண்டுமெனத் தோன்றுகின்றது . 

3. சித்திர கோஷாவளி சித்திரிகை கூர்மிகை, உற்ற சாரங்க 
முயர்ராவணாசுரம் , கின்னரி வராளி கீஸ்தி குச்சிகை, பன்னு விபஞ் 
சிகை பரிவாதினியே , சகள வல்லகி சரவீணை யநாவிதம் , மகதி பிரகதி 
லகுலாக்ஷி ருத்திரிகை , களாவதி கச்சளா காந்தாரிய நுமதம் , என்னும் 
வீணை யிருபா னிரண்டே " இவற்றுள் மகதி நாரதருக்கும் , பிரகதி 
தும்புருவிற்கும் , கச்சளா சரசுவதிக்கும் , களாவதி விச்சுவாவசுக்கும் , 
அனுமதம் அனுமாருக்கும் இராவணாசுரம் இராவணனுக்கும் உரியன 
வாம் ( பரத சாத்திரம் ஒழிபியல கடு ) 


67 


காளம் கஞ்சக்கருவிக்குந் துளைக்கருவிக்கும் பொதுவாதலின் 
இரண்டுங் கூறினர் . மிடற்றுக்கருவியாவன பண்ணும் இசையு 
மென்று சொல்லப்பட்ட பலவிதப் பாடலுமென்றவாறு . இப் 
படிச் சொல்லப்பட்ட ஐந்து கருவியும் ஒக்க இயற்றுமது 
பஞ்சமகாசத்த மென்றவாறு . 


பூரிகை நாகசுரம் பொற்சின்னம் எக்காளை 
தாரை நவரிசங்கு வாய்வீணை - வீரியஞ்சேர் 
கொம்புதித்தி காளை குழலுடன் ஈராறும் 
இன்பார் துளைக்கருவி யென் . 


எ - து , இவை பன்னிரண்டுந் துளைக்கருவியென்றவாறு . 

( ள எரு ) 
தாளம் எறிமணி கிண்கிணி சேர்சதங்கை 
நீளுஞ் சிலம்பினுயர் கைமணியும் - மேளமுறு 
மஞ்சல மானைசெம் மக்கலமென் றிவ்வெட்டும் 
கஞ்சக் கருவியென்றே காண் . 


1 


எ - து . இவையெட்டுங் கஞ்சக்கருவியென்று சொல்லப் 
படுமென்றவாறு . கின்னரி , தம்பூருத் தண்டை , யாழ் தன் 
னுடனே சற்பவீணை இராவணாஸ்த்திரம் , மிசைமட்டும் 
ருத்திரவீணை யெனவெட்டும் நரம்புக்கருவி யென் றவாறு . 

( 1 எசு ) 
பஞ்சமகாசத்த லட்சணம் முற்றும் . 


எடு 1. ஊதுகுழல் . 

2. நாகசுரம் செய்வதற்கு மூங்கில் , சந்தனமரம் , 
வெள்ளி, வெண்கலம் , கருங்காலி மரம் , செங்கருங்காலி மரம் , யானைத் 
தந்தம் ஆகிய ஏழுமாகுமென்றும் , நாகசுரம் இருக்குவேதத்தினின் 
றுந் தோன்றிய தென்றும் அதன் அடிவட்டம் சூரியனாகவும் மேற் 
சுற்று அட்ட நாகமாகவும் மேலிடுசில் சந்திரனாகவும் மேற் சிறு 
துளை சத்தியாகவும் உட்பெருந்துவாரம் திருமாலாகவும் அமைந்தன 
வென்றும் முப்பத்திரண்டு விரல் நீளமும் நாலரைவிரல் சுற்றளவும் 
மேற்றுளை நெல்லளவுமாக இருக்கவேண்டுமென்றும் அரபத்த 
நாவலர் பரதங் கூறும் , 

3. இதனை முகவீணையென்றுங் கூறுவர் . தித்தி-- துருத்தி 
வடிவில் அமைந்த ஒருவகை வாத்தியம் . 

செம்மக்கலம் - சேமக்கலம் . கஞ்சக்கருவி -- வெண்கலத் 
தாலியன்ற இசைக்கருவி . 

1. இத்தொடர் ஏட்டில் சிதைந்துளது . 


பாஎகா . 


68 


நரம் பொடு குழலே மிடற்றொடு தொகையே 

இரங்கிய மூவிசை யாகு மென்ப . 
மூவிசையாவன இவையெனக் கண்டுகொள்க .. 


( நான ) 


வங்கிய லட்சணம் 
கருங்காலி செங்காலி கஞ்சமமை சந்தைந் 
தொருங்காமே வங்கியத்தினுக்கு வருங்காண் 
அளவு பெருவிரலா லைநான்காம் பிண்டம் 
வளை சிரு பாலுங்கவை . 


( எஅ ) 


சுற்றளவு நால்விரலாஞ் சொல்முகத்தெட்டுத்துளையாம் 
உற்றவிரு பாற்றுளையு மோர்நாலாந் - துற்றகண்டை 
வில்லை - சீவாளப்புல் மேவுமுகத் தேழ்துளை யேழ் 
நல்விரலி சையெழவே நாடு . 

( ள எக ) 


வங்கியந் தின்னடி யிற்பூமி மேற்புனல் வளை சுருக 
அங்கிநற் கண்டை யனிலன்விண் வாய்வில்லை யாரும் 

[ புல்லுத் 
தங்கிய நாதஞ் சிவனெனு மோசை தயங்குமிது 
இங்கித மாந்திரு மாலுக் குகந்த தெனவுரையே . 


எஅ . வேய்ங்குழல் இலக்கணம் உணர்த்துகின்றது . கருங்காலி 
மரம் , செங்காலி மரம் , வெண்கலம் , மூங்கில் , சந்தனம் என்னும் 
ஐந்தும் வங்கியஞ்செய்யப் பொருந்து வனவாம் . 

வங்கியத்தின் நீளம் இருபதுவிரல் , பிண்டம் - வடிவு . 

1 வளைசிருபாலுமேவை எனப்பாடங்கொள்ளுதல் பொருந் 
தும் . வளைசு -- வெண்கலத்தாலே யமைக்கப்பெற்ற மெல்லிய பூண் . 
இது புல்லாங்குழலின் முனையில் மரத்தொடு அணைக்கப்பெறுவது . 
இதனை அணைசு என வழங்குவர் அடியார்க்கு நல்லார் . 

ராஎக . இக்குழலின் சுற்றளவு நால்விரல் , இதன்கண் எட்டுத் 
துளையிடப்படும் . இவையன்றி இருபக்கத்தும் வேறுநான்கு துளை 
யும் உண்டு எனக்கூறும் இச்செய்யுளின் கருத்து ஆராயத்தகுவது . 
துற்ற - நெருங்கிய . கண்டை , வில்லை , சீவாளப்புல் என்பன இவை 
யென விளங்கவில்லை . சீவாளம் என்பது தம்பூருவின் இசையை 
நுண்ணிதாக அளவுப்படுத்தற்கு அதன் நரம்பில் தொடுக்கும் சிறு நூல் 
எனச்சென்னைப்பல்கலைக்கழக அகராதியிற் குறிக்கப்பட்டுள்ளது . 


69 


வங்கியத்துக்குப் பிண்டமரபும் அளவுந்தொகையும் இதற்குத் 
தேவதையுங் கண்டு கொள்க . 

( அம் ) 


வங்கிய லட்சண முற்றும் 


அய . வங்கியத்தின் கண் அமைந்த ஐம்பூதக்கூறு முதலிய 
வற்றைக் குறிப்பிடுவது இக்கலித்துறைச் செய்யுளாகும். 

“ குழல் என்பது வங்கியம் , அதற்கு மூங்கில் , சந்தனம் , வெண் 
கலம் . செங்காலி , கருங்காலியென ஐந்துமாம் ......... இவற்றுள் 
மூங்கிலிற் செய்வது உத்தமம் : வெண்கலம் மத்திமம் ; ஏனைய 
அதமமாம் , மூங்கில் பொழுது செய்யம் ; வெண்கலம் வலிது ; மரம் 
எப்பொழுதும் ஒக்து நிற்கம் . இக்காலக்துக் கருங்காலி செங் 
காலி சந்தனம் இவற்றாற் கொள்ளப்படும் . கருங்காலி வேண்டு 
மென்பது பெருவழக்கு . இவை கொள்ளுங்கால் உயர்ந்த ஒத்த 
நிலத்திற் பெருக வளர்ந்து நாலுகாற்று மயங்கின் நாதமில்லையா 
மாதலான் மயங்கா நிலத்தின் கண் இளமையும் நெடும்பிராயமு 
மின்றி ஒரு புருடாயுப் புக்க பெரிய மரத்தை வெட்டி ஒருபுருடா 
காரமாகச் செய்து அதனை நிழலிலே ஆற இட்டுவைக்துத் திருகுதல் 
பிளத்தல் போழ்ந்து படுதலின்மையை யறிந்து ஓர்யாண்டு சென்ற 
பின் இலக்கணவகையான் வங்கியஞ் செய்யப்படும் . 

இதன் பிண்டியிலக்கணம் : - நீளம் இருபது விரல் : சுற்றளவு 
நாலரை விரல் . இது 

இது துளையிடுமிடத்து நெல்லரிசியில் ஒருபாதி 
மரன் நிறுத்திக் கடைந்து வலமுகம் வெளியாக விடப்படும் . 

இனித்துளை யளவிலக்கணம் :-அளவு இருபது விரல் . இதிலே 
தூம்பு முகத்கின் இரண்டு நீக்கி முதல்வாய் விட்டு இம்முதல் 
வாய்க்கு ஏழங்குலம் விட்டு வளைவாயினும் இரண்டு நீக்கி நடுவில் 
நின்ற ஒன்பது விரலி னும் எட்டுத் துளையிடப்படும் . இவற்றுள் 
ஒன்று முத்கிரையென்று கழித்து நீக்கி , நின்ற ஏழினும் ஏழுவிரல் 
வைத்து ஊதப்படும் . துளைகளின் இடைப்பரப்பு ஒரு விரலகலம் 
கொள்ளப்படும் . 

இவ்வங்கியம் ஊதுமிடத்து வளைவாய் சேர்ந்த துளையை முத் 
திரையென்று நீக்கி முன்னின்ற ஏழினையும் 

ஏழினையும் ஏழுவிரல் பற்றி 
வாசிக்க. 

ஏழுவிரலாவன : -- இடக்கையிற் பெருவிரலும் சிறுவிரலும் 
நீக்கி மற்றை மூன்று விரலும் , வலக்கையிற் பெருவிரலொழிந்த 
நான்கு விரலும் ஆக ஏழுவிரலும் என்க . 

இவ்வங்கியத்து ஏழு துளைகளில் இசைபிறக்குமாறு : -- அஃது 
எழுத்தாற் பிறக்கம் . எழுத்து , சரிகமபதநி என்பன . இவ் 
வேழெழுத்தினையும் மாத்திரைப்படுத்கித் தொழில் செய்ய இவற் 
றுள்ளே எழிசையும் பிறக்கும் இவை பிறந்து இவற்றுள்ளே 
பண்கள் பிறக்கம் எனவரும் அடியார்க்கு நல்லார் உரைப்பகு கி 
யாலும் அதன்கண் அவர் எடுத்துக்காட்டிய மேற்கோள்களாலும் 
இவ்வங்கியத்தின் இயல்பு ஆராய்ந்து உணரத்தகுவதாம் . 


70 


மாத்திரா லட்சணம் 
கடிய கண மிலவங் காட்டை நிமிடங் 
துடி துருதந் துய்யலகுத் தொன்மை - நெடிய 
குருப்புலிதங் காகுவெனக் கூர்வடிவு பத்தும் 
விருப்பமுறக் காலமென வேண்டு . 


( அக ) 


| 


* அர்க்க வுதயத்தி லாரம் புயமாதல் 
எற்குவளை யாத லிதழெட்டுக் - கிற்குமதில் 
ஊசி முனைதெறித்தா லோரிதழிற் செல்கால 
மாசில் கணமாய் வரும் . 


எ - து - ஆதித்தன் உதயத்திலே அலரப்பட்ட தாமரை 
செங்கழுநீர் நெய்தலாதல் நூற்றெட்டி தழ் அடுக்கி அந்த அடுக் 
கிலே ஊசியைத் தெறித்தால் அவ்வூசி ஓரிதழில் தாக்குகின்ற 
காலம் கணம் . எ - று 

( 102 ) 


* காட்டுகண மெட்டிலவங் காட்டை யிலவமெட்டுத் 
தீட்டரிய வெங்காட்டை சேர்நிமிடம் - நாட்டுபு வி 
யேற்ற கிரியையிதற் கெட்டா லிமையவர்முன் 
தோற்றிவரு நான்குந் தொகுத்து . 


மென்றவாறு . 


எ - து , கணம் எட்டுக்கொண்டது லவம் . லவம் எட்டுக் 
கொண்டது காட்டை , காட்டை யெட்டுக்கொண்டது நிமிடம் . 
இந்த அரூபாரூபமான நான்கும் பூமியின் கண்ணுள்ளோர்க்குக் 
கிரியைகளாற் காணப்படாது இந்திரன் சபையிற் காணப்படு 

( ள அகூ ) 
* வாராய் நிமிடம் வகையெட்டும் வந்தேறித் 
தோராது தோன்றித் துடியாகும் 

பேரா 
விரண்டு துடியா லெழுந்து துரு தம்பின் 
னிரண்டு துருத லகு . 


நிமிடம் - துடி 


இக்குறியிடப்பட்டவை தாளசமுத்திர வெண்பாக்களாம் . 
ள அக . காட்டை 

துருதம் - லகு 
புலுதம் 

காகபதம் என்று சொல்லப்பட்ட பத்துவடிவுங் காலங் 
களாம் என்றவாறு . 
1. காகபதங் - பா . வே , 2. விருப்புறவே - பா . வே . 

. 


71 


நிமிடம் எட்டுக்கொண்டது துடி துடியிரண்டு 
கொண்டது . 
துருதம் , துருதம் இரண்டு கொண்டது லகு 

( 1 அச ) 


வென்றவாறு . 


1 


கொற்ற லகுவிரண்டுங் கூறுங் குருவாகுங் 
கொற்றலகு மூன்றுங் குளிர் புலுதங் - கொற்றவிழி 
மானே லகுநான்கு வண்காக பாதமெனப் 
பானேர் மொழியாய் பகர் . 


எ - து . லகுவிரண்டு கொண்டது குரு . லகுமூன்று கொண் 
டது புலிதம் . லகு நான்கு கொண்டது காகபத மென்றவாறு . 


கணம் லவம் காட்டை நிமிடம் துடி துருதம் லகு குரு 
புலிதம் காகபதம் இவை மாத்திரைக்குப் பத்துவிகற்பமுங் 
கண்டுகொள்க . 

( ள அடு ) 


சீரொத்து நின்ற சிறந்தவடி வின் பிறப்பைப் 
பாருற் றறியப் பகரக்கேள் காருற்ற 
கொன்றைச் சடையர்கையிற் கொண்டகபா லத்தினடு 
வொன்றுசுழி யிற்பிறந் துற்று . 

( அசு ) 


ஈசன் கை மாத்திரைக்கோ லீன்ற தொருலகுவாந் 
தேசோன் பிறையளித்த தேகுருவா- மூசுபிணி 
ஆர்த்தல் மலிபுலித மாமுயல கன்முதுகிற் 
சேர்த்தகா லிற்காகுச் சீர் . 


அச , அடு , * தாளசமுத்திர வெண்பா , இந்த இரண்டு கவி 
யும் ஒரு தொடர் . 


ள அசு , தாளத்திற் சீரொத்த மாத்திரைவடிவின் பிறப்பைக் 
கூறுங்கால் , சிவபெருமான் கையிற்கொண்ட கபாலத்திற் பொருந் 
திய சுழியிற் பிறந்தது அக்குறியீடு என உணர்தல் வேண்டுமென் 
பது இச் செய்யுளின் கருத்தாகும் , 


72 


ல + 


எ - து . இவ்விரண்டு வெண்பாவி னுள்ளும் மாத்திரை வடி 
வுற்பத்தியானவாறு காண்க . 

( ள அஎ) 
யாப்பருங்கலச் சூத்திரம் : 

" கண்ணிமை கைநொடி யளவே மாத்திரை 
நுண்ணிதி னுணர்ந்தோர் கண்டவாறே " 


உன்னல் காலே யூன்ற லரையே 

முறுக்கல் முக்கால் விடுத்த லொன்றே 
நன்னூற்சூத்திரம் : 

இயல்பெழு மாந்த ரிமைநொடி மாத்திரை ” 
இப்படிச் செபித்துக் கண்டு கொள்க . மாத்திரைக்கு நிகண்டுப் 
பெயராவன 

* விந்து விரதி விராமங் கிளர்புள்ளி 
பந்த மனுக்குப் படரொற்று - முந்து துடி 
சொன்னார்கால் மாத்திரைக்குச் சொக்கனார் மிக்கதமிழ் 

நன்னா வலர்முன் னயந்து . 
இது , விராமத்துக்குப் பெயர் . 

( அ அ ) 


பாஅஎ . 


* சுழிகொம்பு வட்டந் துருதஞ் சுகடீரம் 
விழிகண்ட சக்ரம் வியோமம் - மொழி திங்கள் 
வெஞ்சனமே விந்துகமே மிக்கவரை மாத்திரைக்கென் 

றஞ்சனவேற் கண்ணா யறி . 
இது துருதத்துக்குப் பெயர் . 

( ள அக ) 
ஈசன்கையிலுள்ள மாத்திரைக் கோலிற் பிறந்தது லகு 
வின் அடையாளம் . இறைவனணிந்த பிறையிற் பிறந்தது குருவின் 
டையாளம் . 

இறைவன் முயலகன் முதுகில் ஊன்றிய திருவடியிற் பிறந்தது 
காகபதத்தின் வடிவாகும் . 

* தாள சமுத்திர வெண்பா , 
அஅ . விந்து , விருதி , விராமம் , கிளர் , புள்ளி , பந்தம் , அநுக்கு , 
படர் - ஒத்து - துடி இப்பத்துங் கால்மாத்திரைக்குப் பெயர் என்பர் 
தாளசமுத்திர உரையாசிரியர் . 

1 அக. சுழி , கொம்பு , வட்டம் , துருதம் , சுகடீரம் , விழி , கண்டம் 
சக்கரம் , வியோமம் , திங்கள் , வியஞ்சனம் , விந்துகம் , இப்பன்னிரண் 
டும் அரைமாத்திரைக்குப்பெயர் , 

சுழி , விழி என்னும் தமிழ்ச் சொற்கள் சுளி , விளி என ஏட்டில் 
திரித்து எழுதப்பட்டுள்ளன . 


* 


73 


வாளிசர மங்கோல் மாத்திரிகங் கால்செவ்வை 
நீளுமிரச்சுவமே நேர்கீற்று - நாளுமகிழ் 
மிக்க வியாபகமே மேவு மிரேகையெனத் 

தக்க லகுப்பெயராய்ச் சாற்று . 
இது லகுவின் பெயர் . 


( ககம் ) 


வல்லதிவி மாத்திரையே வான்கலையே வச்சிரமே 
நல்லபிறை தீர்க்கம் நயந்தபரம் - வில்லுக் 
குடிலந் தனுச்சாபங் குருதனக்குச் சொன்னார் 

சடிலமுடிச் சொக்கனார் தாம் . 
இது குருவுக்குப்பெயர் . 


சீரிய கோமுத் திரிகந் திரியங்கம் 
பாரிய சாமோ பலநாகம் - பேரிய 
செய்யதிரு மின்னாந் தீத்தமுயி ரோகாரக் 
துய்ய புலி தப்பெயராய்ச் சொல் . 

( ககஉ ) 
இது புலிதத்தின் பெயர் . தீத்தமென்பது தீபமென்றவாறு . 


ஓசையி லன்னபத மொண்காக பாதமுடன் 
நேசமிகு புள்ளடியே நிச்சத்தம் - பேசாச் 
சுவத்திகமே யென்றெண்ணிச் சொற்காகுவுக்குத் 

தவத்தலைமைச் சொக்கருரைத் தார் . 
இது காகபதத்தின் பெயர் . 


ககக . 


ககூய - ககூகூ . தாளசமுத்திர வெண்பா . 
ககம் . 

வாளியே சாளகங்கோல் மாத்திரிகங் கால்செவ்வே 
நீள நிரைச்சுகமே நேர்கேற்று - நாளுமகிழ் 
மிக்க வியாபகமே மேவு மிரேகையெனத் 
தக்கலகுப் பேராகச் சாற்று - பா , வே . 

வல்ல துவி மாத்திரையே வான்கலையே வக்கிரமே 
நல்லபிறை தீபகமே நாடுபரம் - வில்லு 
குடிலந் தநுசாபங் குருதனக்குச் சொன்னார் 
சடிலமிளிர் சொக்கனார் தாம் " -பா. வே . 
சீரிய கோமுத் திரிக முடனாகம் 
பாரிதிரி மாத்திரிகம் பற்றிநேர் -கூரிய 
செய்ய தீர்த் தம்மாவி தென்மதுரைச் சொக்கனார் 

துய்ய புலிதமென் றார் சூழ்ந்து - பா , வே . 
கககூ . 1 சுவத்திகமென் றெண்ணிச் சொலுங்காகுவுக்கு - பா.வே. 

10 


கக . 


74 


மாத்திரைவடிவு 
வட்ட மதிதுருதம் வானவர்செங் கோலகுவாந் 
தட்டு மிளம்பிறையே தான் குருவா - முட்டவே 
ஆடுநா கம்புலிதம் அன்னபதங் காகுவெனப் 
பாடினான் வேதமுனி பார்த்து . 

( ககச ) 
துன்றுந் துடிகால் துருதம் அரையாகும் 
ஒன் றுலகுத் தான்குருவே யோரிரண்டாம்- நின்றுவளர் 
மூன்றாகு மேபுலித மொய்காகு நான் கெனவே 
சான்றாகுஞ் சொக்கருரைத் தார் . 

( ககடு ) 


மாத்திரைக்குத் தேவதை 
பந்தம் வருணன் படர்கொம்பு பஞ்சமுகன் 
அந்தலகுச் சத்தி யடுத்தகுருச்- சந்திரன்றான் 
அம்பிகை யாம்புலித மான திரி மூர்த்திகளே 
நம்புதிசை வான்காகு நாட்டு 


6 


( ககாக ) 


ககச . துருதத்தின் வடிவு வட்டமதி 0 ; லகுவின் வடிவு செங் 
கோல் 1 ; - குருவின் வடிவு இளம் பிறை 4 ; புலிதத்தின் வடிவு 
படமெடுத்தாடும் நாகம் ஒ ; காகுவின் வடிவு அன்னபதம் + , 
என்றவாறாம் . 

ககடு - ககஅ . தாள சமுத்திர வெண்பா . விராமம் கால்மாத்திரை , 
துருதம் அரைமாத்திரை , லகு ஒருமாத்திரை , குரு இரண்டு மாத் 
திரை , புலுதம் மூன்றுமாத்திரை , காகபதம் நான்குமாத்திரை , 

எ.று. 
ககசு , “ பந்தம் வருணன் படர்கொம்பு பஞ்சமுகன் 

அந்தலகு சத்தி யடுத்தகுரு - சந்திரனாம் 
அம்பிகையா கும்பு லுத மந்தத் திரிமூர்த்தி 

நம்பு திசை விண்காகு நட்பு " 
எனப் பாடம் வேறுபட்டுளது . விராமத்துக்குத் தேவதை வருணன் 
- . துநதத் துக்குத் தேவதை பரமேசுரன் 0. லகுவுக்குத் தேவதை 
பரமேசுவரி 1. குருவுக்குத் தேவதை சந்திரன் 4. புலுதத்துக்குத் 
தேவதை அம்பிகை உ . காகபதத்துக்குத் தேவதை திரிமூர்த்திகள் 
விரும்பத்தக்க கிசையாகிய ஆகாசமாம்.என்றவாறு , இக்காலத்தில் 
விராமத்துக்கு வடிவம் அர்த்த சந்திரன் பிறை என்று வழங்கி 
வருகின்றனர் . குருவுக்கு ஒடிந்த தநுவென்றும் புலுதத்திற்கு ஒடிந்த 
தரமேற் சுழித்தலென்றும் வழங்குகின்றார்கள் , இவை ஷடங்கமாம் . 


75 


வெய்ய விராமம் விளங்கத் தனியாது 
துய்ய வினமாகத் தோன்றாது - பையக் 
குருப்புலிதங் கூடாது கொம்புக் கணைமேல் 

உருப்பெறுமென் றான் மதுரை யோன் . 
லகுவிலுந் துருதத்திலுங் கூடியினமா மென்றவாறு . ( ககஎ ) 

முந்தத் தனியாது முன்னிடை யின் மூளாது 
சந்தக் குருமுன் பின் சாராது -- செந்திருவே 
பேணிவருந் தாள நிலைப் பின்னே சுழிகோல்பின் 
காண வருங் காகபதங் காண் . 

( கக அ ) 
எ.-து. காகபதம் தனித்துநில்லாது ; குருப் புலிதங்களுடன் முன் 
பின் வராது . யாதொரு தாளத்தின் பின்னே துருதத்தின் பின் 
லகுவின் பின்னாகவருமென்றவாறு . 


கசு எ . இச்செய்யுளின் உரை ஏட்டிற் சிதைந்துளது 

நிறுத்த முறையானே " அச்சொரூபங்கள் கலந்து - நிற்குங் 
குறைகுணங்கள் கூறுகின் றது . 

( இ - ள் ) விராமம் தனித்து நில்லாது ; இன மாகவும் இல்லாது ,, 
குரு புலுதத்தின் மேலும் வராது . லகுவிலும் துருதத்திலும் வரு 
மென்றவாறு . லகுவிலும் துருதத்திலும் விராமம் வருதற்கு வடிவு 
8 இவற்றில் முன்னையதற்கு லகுவீராமமென்றும் பின்னையதற்குத் 
துருதவிராமமென்றும் பெயராம் . இவற்றை முற்கூறிய ஐந்தங் 
கத்துடன் கூட்டியுறழ ஏழாம் . வடநூலார் இவற்றைச் சப்தாங்க 
மென்று கூறுவார் . " 

எனத் தாளசமுத்திர உரையிற் காணுங் குறிப்புக்கள் இவண் 
ஒப்பு நோக்குதற்குரியன . 


கக அ - சுகக , 0-1-4-- துருதம் - லகு - குரு - புலுதம் இவை 
வெவ்வேறாகவும் இனமாகவும் ஒரு வடிவாகவும் கலந்தும் வருமென்ற 
வாறு . இந்த நான்கும் ஒருவடிவாகவும் வருமென் றமையால் அதற்கு 
வடிவம் காட்டப்படுகின்றது . அவையாவன . 

0 


| 0 
ல 


இவையாம் . இவற்றிற்கு முறையே லகுது ருதம் , குருதுருதம் , புலுத 
துருதம் , லகு துருதவிராமம் , குரு துருதவிராமம் , புலுத துருதவிராமம் 
என்று பெயர்களாம் . அன்றியும் அனைத்தும் கலந்து வருமென் றமை 
யான் விராமம் குருவின் மேலும் புலுதத்தின் மேலும் வருமென்ற 
தாயிற்று . அதற்கு வடிவம் - - இவையாம் . இவற்றிற்கும் குரு 
விராமம் , புலுதவிராமம் என்று பெயராம் . இதன்றியும் இனமாக 
வும் வருமென் றதற்கு வடிவம் 01-04-02 - 3 | - 84 8+ 


76 


வட்டங் கணைவில்லு வான்புலிதம் வேறின மாஞ் 
சட்டம்பெறவே தனித்தனியா - மிட்ட 
மனைத்துங் கலந்துவரி லாமெனவுஞ் சொன்னார் 
இனத்தொங்கற் கூடற் கிறை . 

( ககக ) 
எ.-து. துருதம் லகு குரு புலிதம் இவை வெவ்வேறேயினமாக 
வரும் ; இப்படி யொவ்வொரு வடிவாகவும் வரும் நான்கு வடி 
வமும் கலந்து வருமென்றவாறு . 


இவையாம் . இவற்றிற்குப் பெயர் முன் கூறப்பட்டுள்ளன . இவற்றை 
வடநூலார் அஷ்டாங்கமென்பர் . இவ் வெட்டங்கத்துடன் முற் 
கூறிய ஏழங்கத்தையும் கூட்டி யுறழப் பதினைந்தங்கமாயின வாறு 
காண்க . 

முந்தித்தனியாது முன்னிடையின் வாராது பா . வே 
இப்பாடல் தாளசமுத்திர ஏட்டில் வட்டங்கணை என்னும் அடுத்த 
பாடலின் பின் வைக்கப்பட்டுளது . 

முற்கூறிய பதினைந்தங்கத்துடன் ஈண்டுக் கூறிய காக 
பதத்தையும் கூட்டப் பதினாறங்கமாயிற்று . இதனை வட நூலார் 
சோடசாங்கமென்று கூறுவர் . இச்சோடசாங்கத்தையும் 

அவற் 
றின் பேரையும் மாத்திரைகளையும் , அக்ஷரகாலங்கள் முதலியவை 
களையும் விவரித்துக்காட்டுகின்றோம் . 
பெயர் வடிவம் மாத்திரை 

அக்ஷரகாலம் 
விராமம் 
துருதம் 
துருதவிராமம் 


வ 


. 


( எ 


alfa 


க 


லகுவிராமம் 


)•»-)---)0 


கு 


லகு துருதம் 
லகுதுருதவிராமம் 


களு 


பு 


04 


உ 


உளு 


* 


கூ 


குருவிராமம் 

உவ 
குரு துருதம் 

கய 
குருதுருதவிராமம் 

84 
புலுதம் 

கஉ 
புலுதவிராமம் 

கவ 
புலுத்துருதம் 

இ 
புலுத்துருத 
விராமம் 

கடு 
காகபதம் + 

கசு 
வந்தவாறு காண்க 
எனவரும் தாளசமுத்திரவுரைப் பகுதி ஈண்டு நோக்குதற்குரியது . 


09 


be the 


77 


அரையில்விரா மங்கால்மற் றம்பில்வீரா மம்மரையாம் 
குருவில்விரா மம்புலி தங் கொள்ளுங்- கருதி 
இவைகாண வேண்டு மிதனையறிந் தக்கால் 
அவர்காணுங் கட்டளைப்பட் டார் . 

( 200 ) 
அரையில் விர லொன்றெடுக்க வம்பு விரலிரண்டு 
குருவில் விரல் நாலுசுழி கொள்ளும் - இரதி 
வகையதனை யிப்பொழுது மாநிலத்தோர் காணத் 
தகைமையுடன் சொக்கருரைத் தார் . 

( உ 0 க ) 
துடியொன்றொ ரங்குலமாய்த் தோன்றுந் துருதங் 
கொடியேகேள் நாலங்குலமாய் - வடிவிலகு 
எட்டங் குலமா யெடுத்தொத்து மாத்திரையைத் 
தொட்டங் குலமாய்த் தொடர் , 

( 202 ) 
தாக்குவிரல் நான்காந் தனித்துருத தாளலகு 
நோக்குவிர லெட்டாகு நூற்செவ்வை - நீக்குகுரு 
எட்டங் குலத்தா லிசைய வெடுத்தொத்தி 
யெட்டங் குலத்தா லிறக்கு . 

( 201 ) 
இருபத்துநாலங் குலத்தா லிசையச் 
சுருபத்தி லொத்திச் சுழித்துப் -- பருவத்தில் 
விட்டாற் புலிதமாம் வேறுமுப்பத்திரண்டு 
தட்டாது நிச்சத்தந் தான் . 

( 20 ச ) 


20 க , 202 . என்பவற்றின் கருத்தினை அடியொற்றியதாக 

• விளங்கு.விராமம் வீர லுயரம் ( இ ) ரண்டே 
வளங்கொள் சுழி கோல்மீதில் வந்தால் - உளங்கனியத் 
தற்சனியி னீக்குவது தானென் றார் நீள்சடையில் 
நச்சரவம் பூண்டசொக்கனார் 
என்பது விராமம் இரண்டங்குலப்பிரமாணம் எடுத்தொத் 
தவும் , இஃதன்றி - துருதத்தின் மீதாகிலும் லகுவின் மீதாகிலும் 
விராமம் வந்தால் தற்சனி இரண்டுவிரலுயரம் நீக்கவும் " எனவரும் 
தாளசமுத்திரப் பகுதியமைந்துள்ளது . 

201 முதல் 20 சு . வரையுள்ள வெண்பாக்கள் தாளசமுத்திர 
நூலிலுள்ளன . 

" துருதம் நாலங்குலப் பிரமாணம் எடுத்தொத்தவும் . லகு 
எட்டங்குலப் பிரமாணம் எடுத்தொத்தவும் . குரு எட்டங்குலப் 
பிரமாணம் எடுத்தொத்தி எட்டங்குலப் பிரமாணம் இறக்கவும் . 
புலுதம் எட்டங்குலப்பிரமாணம் எடுத்தொத்தி எட்டங்குலப் 
பிரமாணஞ் சுழித்து எட்டங்குலப் பிரமாணம் இறக்கவும் : 


78 


டம்வல மேல்கீழ்தா ணிச்சயக்கை காட்டக் 
கடவது காகபதங் காணென் - றிடவுரைத்தார் 
பூலோகஞ் சென்னியிலே பூரித்துப் போற்றுமையாள் 
ஆலோகங் கண்ட சொக்க ராய்ந்து , 

( உ op ) 


எ - து . இந்த மூன் றுவெண்பாவினுஞ் சொல்லியது துரு 
தத்துக்கு நாலங்குலப் பிரமாணம் . லகு எட்டங்குலப் பிர 
மாணம் , குருவுக்கும் எட்டங்குலப் பிரமாணத்தி லிரட்டித்து 
ஒத்தப் புலிதத்துக்கும் எட்டங்குலப் பிரமாணத்தி லொத்தி 
யெட்டங்குலப் பிரமாணத்திற் சுழித்தும் எட்டங்குலப் பிரமா 
ணத்திலிறக்கவும் - காகபதம் எட்டங்குலப் பிரமாணத்திலே 
இடம் வலம் மேல் கீழ் கைகாட்ட என்றவாறு . 

பச்சை விராமம் பகர்வட்ட நீலமாம் 
உச்சிதக் கோல்வெள்ளை யொண்சிவப்பு - மிச்சகுருப் 
பொன்மை புலிதமாம் புள்ளடிக்குப் போற்றுநிறம் 
தன்மமிகு பஞ்சவன்னந் தான் . 

( 20+ ) 


மாத்திரைக்குச் சாதி 
அந்தண னே துருதம் அம்பே யரசனாம் 
வந்த விராமம் வசியனாங்- கந்தமலர்ச் 
சாபந் தனை மதிக்கிற் றான்சூத் திரனென்று 
கோபவிழி மானனையாய் கூறு . 


( 206 ) 


காகபதம் இடத்தே எட்டங்குலம் வலத்தே எட்டங்குலம் மேலே 
யெட்டங்குலம் , கீழேயெட்டங்குலம் வீசிப்போடவும் எ - று , என்பது 
தாளசமுத்திரவுரை . 

20 சு . இத் தாளசமுத்திர வெண்பா , மாத்திரைக்கு நிறங்கூறு 
கிற 

விராமம் பச்சை நிறம் , துருதம் நீலநிறம் , லகு வெள்ளை நிறம் , 
குரு செந்நிறம் , புலுதம் பொன்னிறம் , காகபதம் பஞ்சவன்னம் 


உ 0 எ , துருதம் அந்தணர்குலம் , அம்பு அரசர்குலம் , விராமம் 
வணிகர்குலம் , லில் வேளாண்குலம் , 


19 


( 20 அ ) | 


வெய்யோன் புலித மியன்றதோர் காகபதம் 
பையப் பலசாதி பாவலரே - ஐயுற்று 
நின்றநிறம் புள்ளி நிறைந்தவடி வீதென்றே 
மன்றல்கமழ் மானே மதி . 
துடிவரு ணன் துருதம் துர்க்கை துழாய் சூடும் 
நெடியோன் குருவிரிஞ்ச னேராம் - படிம் 
தொருமூவ ராம்புலித மோசையா லீசன் 
வருதே வதையென்வே வாழ்த்து . 
சுளியிற் பரமவணுத் தோன்றிலொரு கோலாய் 
வெளியிற் குருப்புலித மெய்யாய் - ஒளிதிகழும் 
புள்ளி துடி துருதம் போந்தறிய வல்லார்க்கு 
வெள்ளிமலை யானிருக்கும் வீடு . 

மாத்திரா லட்சணம் முற்றும் . 


( or ) 


| 


( 250 ) 


மாத்திரைக்குக் கணசங்கை . - 
சொற்பரவு கணமெட்டுக் கோளிலவ மெட்டன் 

தொகையறுபத்துநான்காச் சூட்டுங்காட்டையெட் 
டிற்றொகையஞ் ஊற்றொருபத் திரண்டாகும் நிமிடம் 

இதன்றொகை நாலாயிரத்துத் தொண்ணுற்றாறேயாம் 
நற்றுடியினிரட்டி யெண்ணாயிரத்தொருநூ றுடனே 

நவில் தொண்ணூற்றிரண்டாகுந் துருதமதுவிரட்டி 
யுற்றதொகை பதினாறாயிரத்து முந்நூற்றெண்பத் 
தொருநாலுகூடிலகு வொன்றாமென்றுரையே . (உக ) 


20 க . மாத்திரைக்குத் தெய்வம் கூறுகின்றது . 

துடிக்கு வருணன் , துருதத்திற்குத் துர்க்கை , குருவுக்குத் திரு 
மால் , நேருக்குப் பிரமன் , புலிதத்திற்கு மும்மூர்த்திகள் , இவற்றின் 
ஓசைக்கு ஈசன் தெய்வமாம் என்றவாறு , 

துழாய் - துளசி . நெடியோன் - திருமால் . விரிஞ்சன் - பிரமன் . 
படி - பூமி , 

உக 0 . இவற்றின் இயல்பினையறிய வல்லார்க்கு வீடுபேற்றின்பம் 
உளதாம் என்பது கருத்து . 

உக்க . கணம் ( 8 ) கொண்டது இலவம் . இலவம் ( 8 ) கொண்டது 
காட்டை . காட்டை ( 8 ) கொண்டது நிமிடம் , நிமிடம் ( 8 ) கொண் 
டது துடி . துடி ( 2 ) கொண்டது துருதம் . துருதம் ( 2 ) கொண்டது 
இலகுவாம் . இலவம் 8 கணம் உடையது . காட்டை 8x8 = 64 
கணம் உடையது . நிமிடம் 64X8 = 512 கணம் உடையது . துடி 
512X8 = 4096 கணம் உடையது . துருதம் 4096X2 = 8192 கணம் 
உடையது . லகு 8192X2 = 16384 கணம் உடையது என்பது 
கருத்து . 


80 


லயத்தொகுதி . 


கொம்புபயங் கூடுநடுக் கோலுபயங் கூடுநடுக் 
கொம்பனுக்கு கோலனுக்கு ! கூடுநடுக்- கொம்புகோல் 
கூடுநடுக் கொம்பு கூடுநடுக் கொம்பனையாய் 
தேடிலயக் கூறாகச் செப்பு . 

( உக ) 


குருநடுவிற் கூர்காலங் கொற்றப் புலிதந் 
தருநடுவிற் றாக்காத காலம்- தெரிவரிய 
காகு நடுவதனிற் காணாது காலங்கள் 
ஆகுமில யத்தொகுதி யாய்ந் 


(உக ) 


எ - து 

இது தாளலயத்துக்கு இலக்கணம் வரலாறு : 
இரண்டு துருதம் நடுவிற்காலமும் இரண்டுலகு நடுவிற் காலமும் 
துருதமொடு விராமமும் - லகுவும் கூடும் நடுவிற்காலமும் துருத 
மும் லகுவும் கூடும் நடுவிற்காலமும் குரு நடுவிற்காலமும் காக 
பதம் நடுவிற்காலமும் லயமாகும் . இதனின் இம்முறையே 
வருகிற பேதகாலங்களை நிரூபித்துக் கண்டுகொள்க . 


... எட்டுக்கண மெட் டிலவ 
எட் டிலவங்காட்டை யேநிமிஷ - மெட்டும் 
பொருந்து நிமிஷமுன் போற்று துடி நான்கும் 
வருந்துமொரு மாத்திரையின் வைப்பு , 


( உகச ) 


உக 2 - உக . தாளசமுத்திர வெண்பாக்கள் . 
1 கொம்பனுக்குங் கோலனுக்குங் கூடுநடு . பா . வே . 
தேடுலயத் தொத்திதெனச்செப்பு . பா . வே . 

குருநடுவிற் கூர்காலங் கோத்தடுவீற்பு லுதக் 
தருநடுவின் றாகாத காலம்- தெரிவரிய 
காகு நடுநடுவிற் காணாத காலங்கள் 
ஆகும் லயத்தொகுதி யாய் " பா.வே. 


உக . 


81 


மார்க்கம் 


வளர்ந்தயதிக் குள்ளபடி வைக்குந் துருதங் 
கிளர்ந்தகணை விற்புலுதங் கீறி - அளந்தவற்றால் 
எத்தனைதா னேற்றதமி ழெத்தனைதா னேற்றவியல் 
அத்தனையு மார்க்கமென லாம் . 

( கடரு ) 


எ.து 


முன் சொல்லப்பட்ட யதிபேதங்களி லிருக்கின்ற 
துருதம் லகு குருப் புலுதங்களுடைமைகளாவன மாத்திரைகள் 
ஏற்றம் இத்தனை குறைச்சல் இத்தனை யென்றறியுமது மார்க்க 


மென் றவாறு . 


ஆன பலமார்க்கம் ஆறு வகையாகும் 
மானமுயர் தெக்கணமே வார்த்திகமே - தேனனையாய் 
சித்திரமே சித்ரதரஞ் சித்ரசமஞ் சேர்ந்தவதி 
சித்திரமு மென்றே தெளி. 

( உக கூ ) 


எ - து , மார்க்கபேதம் ஆறுவகையாவன வரலாறு : தெக் 
கணம் , வார்த்திகம் , சித்திரம் , சித்திரதரம் , சித்திரசமம் , அதி 
சித்திரம் ஆக ஆறுமார்க்க மென் றவாறு . 


உகரு - உகசு . இப்பாடல்கள் தாளசமுத்திர நூலிற் பின்வரும் 
பாட வேறுபாடுகளுடன் அமைந்துள்ளன : 

வாய்ந்த யதிக்குள் வகுக்குந் துருதங்கள் 
ஆய்ந்தகணை விற்புலுத மாங்கெழுதில் - ஏய்ந்திவற்றில் 
இத்தனை தானே ற்ற மித்தனை தாழ் வென்றறிவ 
தத்தனையு மார்க்கமென லாம் . 

எ - து . முன் சொல்லப்பட்ட யதிபேதங்களிலிருக்கின்ற துருதம் 
லகு குரு புலுதங்களுக்கு உடைமைகளான மாத்திரைகளில் ஏற்ற 
மித்தனை தாழ்வித்தனை யென்றறியும் வகை மார்க்கம் 

எ.று 

தா . சமு - ருச . 
ஆன பலமார்க்கம் ஆறு வகையாகும் 
மான முயர் தெக்கணமே வார்த்திகமே - தேனனையாய் 
சித்திரமே சித்ரதரம் சேர்ந்த வதிசித்ரம் 
சித்ரசம மென்றே தெளி . 

எ - து . மார்க்கபேதம் அறுவகையாம் . அவையாவன : - தெக் 
கணம் , வார்த்திகம் , சித்திரம் , சித்திரதரம் , அதிசித்திரம் , சித்திரசமம் 
ஆம் எ.று. 

தா . சமு - டு . 


11 


82 


தெக்கண மெட்டுத் திகழ்வார்த் திகம் நான்கு 
வைக்கரிய சித்ர வழியிரண்டு - தக்கபடி 
யொன்று பெறுஞ் சித்ரதர மோங்கவரை சித்ரசமம் 
கன்றுமதி சித்திரந்தான் கால் . 

( உகஎ ) 
எ - து . ஆறுமார்க்கத்துக்கும் மாத்திரையளவை வருமாறு : தெக் 
கண மார்க்கத்துக்கு எட்டு மாத்திரையும் வார்த்திகமார்க்கத் 
துக்கு நான்கு மாத்திரையும் சித்திரமார்க்கத்துக்கு இரண்டு 
மாத்திரையும் சித்திரதர மார்க்கத்துக்கு ஒருமாத்திரையும் 
சித்திரசம மார்க்கத்துக்கு அரைமாத்திரையும் 

அரைமாத்திரையும் அதிசித்திர 
மார்க்கத்துக்குக் கால்மாத்திரையும் ஆமென்றவாறு . 

கலித்துறை 
துடி மேலிற் சொல்லட்டஞ் சாக்கிரஞ் சொற்பனஞ் 

சொல்லகுவில் 
முடிவாஞ் சுழுத்தி துரியம் புலுதம் மூலத்ததீதம் 
படிமேனிச் சத்தமா றாதாரமாக் கினைப் பன்மனுண்மை 

வடிவாகு முற்று மின : வநாடி யாவுமறிந்துகொள்ளே . 
மாத்திரைக்கு ஆறாதாரமும் அவத்தைகளும் 

வந்தவாறு காண்க . ( உகஅ ) 


உகஎ . மார்க்கம் - மாத்திரையின் அறுவகைக் காலத்தைக் குறிப்பது . 
இதனை இக்காலத்தார் ஷட்காலம் என வழங்குவர் . தக்கணம் - எட்டு 
மாத்திரையின் அளவுடைய முதற்காலம் . வார்த் திகம் நாலுமாத் 
திரையளவுடைய இரண்டாங்காலம் . சித்திரம்- இரண்டு மாத்திரை 
யளவுடைய மூன் றாங்காலம் . சித்திரதரம் - ஒரு மாத்திரையளவுடைய 
நாலாங்காலம் . சித்திரசமம் - அரை மாத்திரையளவுடைய ஐந்தாங் 
காலம் . இதனை அர்த்த சித்திரம் என வழங்குதலுமுண்டு . அதிசித் 
திரம் - கால் மாத்திரையளவுடைய ஆறாங்காலம் . இவற்றை இக்காலத் 
தார் முறையே 32 , 16 , 8 , 4 , 2 , 1 மாத்திரைகளாகக் கொண்டு 
தொழில்செய்வர் . இது தாள சமுத்திர வெண்பா . 
1. தெக்கணமா மெட்டுத் திகழ்வாத் தியநான்காம் 

பா . வே . 
:). வைக்கரிய சித்திரமே வாளி ரண்டு 

பா . வே . 
3. மோங்குமரை 

பா , வே . 
உகஅ , 1. சொல்வட்டம் என்று திருத்திக்கொள்க 

2. மாய்க்கிணை பா.வே. 


83 


தாளமரபு . 
மறையோன் திருமால் மதிமுடி யோ னென்னும் 
இறையோரை யெல்லாமிறைஞ்சி - முறை முதலாம் 
பாடல் முத லாமூன்றும் பண்பாய்ப் பரிந்தியற்ற 
நாடினேன் தாளத்தி னன்கு . 

( உகக ) 
எ -து . தாளத்திலக்கணம் வரலாறு : திரிமூர்த்திகளையும் 
பணிந்து பாரிடத்திற் பாடல் முதலாகச் சொல்லப்பட்ட இசையு 
முழவுந் தாளமும் என்கின்ற மூன்றினையும் அளவுமானங் 
களும் பிழையாதபடி இயற்றுதற்கு நாடினேன் தாளத்தின் 
பகுதியை யென்றவாறு . 

வளமாகு மாடற்கும் பாடற்குந் தோற்குந் 
தளமாத லிற்றாளமாகும் - உளமதித்துத் 
துன்னலே காலஞ் செயல்கிரியை மானமிடைத் 
துன்னுங் கருவிக்குச் சூட்டு . 

( உ co ) 
எ - து . ஆடற்கும் பாடற்குந் தோற்கருவிக்குந் தளமாத 
லால் தாளமென்று பெயராயிற்று . இது நீட்டுவழி நீட்டித் 
தாளமாயிற்று . இத்தாளம் மூன்று காலத்தாலும் நிகழும் ; 
அவை காலங் கிரியை மானம் என்பன . இவற்றுள் காலமாவது 
ஒன்றைச் செய்ய நினைத்தல் . கிரியையாவது செய்தல் . மான 
மாவது கிரியை செய்த பின்பு அக்கிரியை செய்வதற்கு முன்னும் 
நடுவும் நின்ற அளவு என்றவாறு . 

கஞ்சதாளப் பிரமாணம் 
கனஞ்சுத்த சாளவஞ் சங்கீர்ண தாளம் 
இனம்பெற் றிரண்டு நான் கெட்டாம் - புனைந்துவிரல் 
முற்று மிரண்டே யிரண்டரையே மூன்றென்றார் 
எற்று மகலத் தியல்பு . 

( உ.உக ) 
எ.து. கஞ்சதாள விலக்கணம் வருமாறு . சுத்தம் சாள 
வம் சங்கீர்ணம் என மூன்று வகைப்படும் . அவற்றுள் சுத்த 
தாளத்துக்கு இருபல வெண்கலம் . சாளவதாளத்துக்கு நாற் 
பல வெண்கலம் . சங்கீர்ண தாளத்துக்கு எண்பல வெண்கலம் . 
இனிச் சுத்ததாளத்தின் வாயகலம் இருவிரல் . சாளவதாளத் 
தின் வாயகலம் இரண்டரைவிரல் சங்கீர்ண தாளத்தின் 
வாயகலம் மூன்றுவிரலாம் 

எ - று . 


1. நீட்டும் வழி நீட்டல் என்றது செய்யுள் விகாரங்களுள் 
ஒன்று . தளம் என்ற சொல் தாளம் என நீண்டது என்பது இவ்வா 
சிரியர் கருத்தாகும் . 


84 


பொற்குமிழொன் றொன்றேகால் பொற்பொன் றரை விரல்கள் 
முற்க முளுந்துசண முற்று துளை - வற்கமல 
மால்கபித்த மாதித்தன் வட்டங் கமலை குமிழ் 
கால் துளைக்குத் தேவதையாங் காண் . 

( உ உஉ ) 


எ.-து. சுத்த தாளத்தினுடைய குமிழ் ஒரு விரலாம் . 
இதன் குமிழ் துளையளவு பாசிப்பயறு . சாளவ தாளத்தி 
னுடைய குமிழ் ஒன்றேகால் விரல் , துளையளவு உளுந்து . 
சங்கீர்ண தாளத்தினுடைய குமிழ் ஒன் றரை விரல் , துளை யளவு 
கடலை . இதற்கு அதிதேவதைகள் வருமாறு : -வலக்கைக்குத் 
தேவதை மகாவிட்டுணு. 

கபித்தம் பிடித்த வலக் 
கையிற் றாளவட்டத்துக்குத் தேவதை ஆதித்தன் . 

ஆக 
தாளத்தினுடைய குமிழுக்குத் தேவதை இலக்குமி . துளைக்குத் 
தேவதை வாயுவென்றவாறு . 


கை 


இடமலரோன் சொற்கடக மேந்துமதி வட்டத் 
தடமுகிழ்மேல் நன்னூற் றலைவி - விடுதுளை கால் 
நாதஞ் சிவமுபய நாணிரா குக்கேது 
சூதஞ் சினமுலையாய் சொல் , 


( உஉ ங ) 


.எ . - து . இடக்கைக்குத் தேவதை பிரமன் . இடக்கை கடகக் 
கைபிடிக்க இடக்கைத் தாளவட்டத்துக்குத் தேவதை சந்திரன் . 
இரண்டு தாளக்கயிற்றுக்கும் இராகு கேதுக்கள் . குமிழுக்குச் 
சரசுவதி . துளைக்கு வாயு . நாதம் சிவமாமென்றவாறு , 


உஉஉ - உஉ அ . தாளசமுத்திர வெண்பாக்கள் . 
1. போற்றொன் றரைவிரலா 

பா . வே . 
2. சணகம் என்பது சணம் எனக் கடைக்குறைந்து நின்றது . 
னி சணல் எனப் பாடங்கொண்டு சங்கீர்ண தாளத்தினுடைய 
குமிழின் துளையளவு சணல்விதை என உரைகூறிய ஏடும் உண்டு . 

3 . வற்கமுற . பா . வே . 4. தெய்வவகை . பா . வே . 
1.4 கடகக் கையாகப் பிடித்த இடக்கைத் தாளவட்டத்துக்கு 

உ . வே .. 


85 


வண்ண மணிக்கட்டு மலரோன் பெருவிரற்குக் 
கண்ணனே தற்சனிக்குக் கங்காளன் - எண்ணரிய 
மத்திமைக்கு வேலோன் வகுத்த வனாமிகை தீ 
மெத்துகனிட் டங்காம வேள் . 

( உ உச ) 
எ து . - மணிக்கட்டுக்குப் பிரமாவாகவும் பெருவிரற்கு 
விட்டுணுவாகவும் தற்சனிக்கு உருத்திரனாகவும் மத்திமைக்கு 
வேலோனாகவும் அனாமிகைக்கு அக்கினியாகவும் கனிட்டைக்கு 
மன்மதனாகவும் உள்ளங்கை புறங்கைக்குச் சந்திர சூரியராகவும் 
கைக்குத்தேவதை சொல்லிய தென்றவாறு 


நீக்கரிதாம் ஆபாஉம் நிட்கிராமம் விக்கேபந் 
தாக்கு பிரவேசஞ் சம்மியமும் - வாக்குடைய 
தாளமே சன்னிபதந் தக்கவிய லேழென்றான் 
மாளிகைசூழ் கூடலான் வந்து . 


8 


( உ உடு ) 


எ - து , கபித்தக்கையுங் கடகக்கையுமாகப் பிடித்த இரண்டு 
கஞ்சதாளத்துக்குக் கிரியையாக ஏழியற்றுண்டு . அவையாவன் 
ஆபாவம் , நிட்கிராமம் . விக்கேபம் , பிரவேசம் , சம்மியம் , தாளம் , 
சன்னிபாதமென ஏழியிற்மும் . இவற்றின் இலக்கணம் வருமாறு . 


இடக்கை விரலசைதல் எண்ணுமா பாவம் 
மடக்கொடி யே யவ்விரல்கள் வந்து - துடக்கறவே 
நேர்ந்தவகை யில்லாமை நிட்கிராம மென்றுரைத்தார் : 
ஆய்ந்தவிய னாடுவா ராம் . 

( உஉசு ) 


ஆன வலக்கை யகற்றியுடன் தூக்குமது 
மீன விழி மானனையாய் விக் கேபம் - போன 
வலக்கை யிடக்கையினில் வந்துறவே தாக்கிற் 
றலத்தபிர வேசமெனச் சாற்று . 


( உ உஎ ) 


உ உச . 

மணிக்கட்டு விரலுக்கு அதிதேவதை கூறுகின்றது . பெரு 
விரல் - கட்டைவிரல் , தற்சனி - சுட்டுவிரல் . மத்திமை - நடுவிரல் , அனா 
மிகை- மோதிரவிரல், கனிட்டை - சுண்டுவிரல் 
உ உடு . 1. நிக்கிரகம் . பா . வே . 2. சம்மையுடன் பா . வே . 

3 . தாக்குமியற்றேழென்றான் . 

1. மடக்கொடியாய் . 2. வந்தால் . 3. நிக்கிரகமென் 
றுரைத்தார் . 4. வாய்ந்த வியனாரிவார் . பா . வே . 

உ உஎ . 1. கிரியையுடன் றூக்கிலது . 2. வளைக்கையிடக்கை 
யிலே . 3. தளைத்த . பா . 

பா . வே . 


22 சு 


86 


சாற்று மிருகரமுந் தம்மி லுடன் பகர்ந்தார் 
ஏற்றுவலக் கைப்பே ரெழிற்சம்மியம் - போற்றிய 
வாமக்கை தாளமாம் வாய்த்தமலர்க் கையிரண்டுந் 
தாமொத்திற் சன்னிபாதம் . 

( உஉ அ ) 
தாளக்கிரியை ஏழியற்றுங் கண்டு கொள்க . 


விருத்தம் 
சுளியிலே யுகார முன்னிச் சுற்றலாம் விரவி வீசி 
வெளியிலே ரேகை கூப்பி விசையெலாந் தனுவாய் விம்ம 
ஒளியிலே நிறைந்த நாதத் துணவிலே தழாத தள்ளிச் 
சளியிலே முகந்து வாசத் தவ்விலே பிறந்த தாளம் . (உக ) 


தாள மிரண்டெழுத்தின் றன் பெருமை தன்னை மிக 
வாளகிரி சூழு மகிதலத்தோர் - கேளுந் " 
தகரவுரு வஞ்சொக்கர் தானாம் ளகரம் 3 
பகரங் கயற்கண்ணி பற்று . 

( உ xo) 
எ.து. தாள மென்கிற விரண்டெழுத்தின் தன்மை 
யாவது தகார சொரூபம் அழகிய சொக்கர் . ளகார சொரூபம் 
அங்கயற்கண்ணம்மை . இவை உபய சொரூபக் கூட்டரவாலே 
தாளமென்ற பெயராயிற்றென்றவாறு , 


வட்ட மிருசுழிபூ மாதே குமிழ்துளையாம் 
இட்ட நமன்வாய்க் கிருகயிறாம்- கொட்டுகின்ற 
ஓசை சிவன் சிவனென் றோங்குமிரு கைத்தாளம் 
பேசுமய னோடரியாம் பின் . 


( உ.க ) 


உஉஅ . இந்த மூன்று கவியினும் ஏழுகிரியை கூறப்பட்டிருக் 
கின்றது . இதை நந்திபரதத்திற் கண்டுகொள்க . வாமக்கை என்பது 
இடங்கை : தெக்ஷணக்கை என்பது வலங்கை எனவரும் தாள 
சமுத்திர உரைக்குறிப்பு இங்கே கருதத்தக்கது .. 

1. தாளமுற - பா . வே . 
உஉக . இப்பாடற் பொருள் இனிது விளங்கவில்லை . 
உ 60. 1. மகிதலத்தீர் , 2. கேளீர் , 3. தகாரவுருச்சொக்கர் 

தனியார் ளகாரம் , 4. பகாரங் - பா . வே . 
வாளகிரி - சக்கரவாளமலை . 


87 


நவதாளம் 


செயதாள மர்மம் செய் பீலிமிடை தாளம் 
அயமா விடம்பிடியே கையாஞ்- சயமேர் 
தவமாந் துருவநிரை விந்தமெனச் சாற்றில் 
நவதாளத் தின்னாம மாம் . 

(உஉ ) 
எ.து. செயதாளம் , மருமதாளம் , பீலிதாளம் , மிடை 
தாளம் , வீட்டதாளம் , கைத்தாளம் , தவதாளம் , துருவதாளம் , 
நிரைவீந்ததாளம் என ஒன்பதுவகைத் தாளத்துக்கும் காம 
மென்று பெயர் பெற்று வழங்கப்படுமென்றவாறு . 

தாளமுரைத்தபேர் 
தருசதா சிவனோரைந்து தமிழ்க்குறு முனி நூற் றெட்டாம் 
அருளருச் சுனனே யொன்பான் அனுமனும் 

நூற்றெட்டாகும் 
கெருடனோ ரைந்துபாய்மாக் கேழ்கிளர்நகுலனிரண்டும் 
வருணனு மைம்பதாகும் வகுத்தனர் தாளந்தானே . (2 x x ) 
குதகிடவென் னுங்கவுத்வங் கூறும் பொருளை 
அடைவுடனே சொல்லவல்லீ ரானால்- தடவலையம் 
ஏழுங்குடையா விருதிட்ட நட்டுவரே 
தாளம் பிடித்ததெனத் தான் . 

(உச) 
தாளத்துக் குணர்வேது சத்தமேது 

தாளந்தா னென்கிற தனுவங்கேது 
நாளத்துக் கப்பாலோ விப்பால்முன் பின் 

னடுவெளியோ பார்வீசுமபோ நாதன் சோதி 
வேழத்தின் பார்வைவித மொன்றோரண்டோ 

விரிகமலத் தருநடன மெய்யோ பொய்யோ 
வேளைக்கண் ணுதலெரித்த முன்னோபின் னோ 
விரும்பினீர் பரதவிதம் விளம்பிடீரே 

( 

உடு) 
தாளத்து வட்டந் தவறாமா முனடிக்கு 
மேளத்தைப் பாட்டுக்குள் மீறாமல்- தாளத்தை 
யொக்கடிக்கில் மாத்திரை விட் டோடாம லேயதனை 
யொக்கறுத்தும் ...... 

( உ.சு ) 


உ . . . வருணனைம்பத்து நான்கு பா . வே . 
உசு. இப்பாடல் ஒரேட்டில் இல்லை . இதன் ஈற்றடி சிதைர் 
துள்ளது . 


88 


வைத்ததோர் தாளந்தன்னை வடிவறிந் தெடுக்கில் வட்டம் 
உய்த்ததோர் பீடமாகு முன்குமி முதுவே லிங்கம் 
அத்தனா ரென்றறிந்தே அன்புடன் கமலக் கையைப் 
பத்திரியாகச் சாத்திப் பரிவுடனெடுக்கின் றேனே . ( உ ங எ ) 


தென்றல் வடிவுஞ் சிவனார் திருவடிவும் 
மன்றல் வடிவு மதன் வடிவும் - குன்றாத 
வேயி னிசைவடிவும் விண் வடிவ முங்காணில் 

ஆயதா ளங்காண லாம் . 
இதுநிற்க . இனிமேல் வருகிற விகற்பம் கலித்துறை 


( உ ஙஅ ) 


துடி கோலீ சான முகந்தற் புருடந் துருதலகு 
வடிவகோ ரங்குரு வாமமா கும்பாணி மன்னுசத்தி 
முடிவுநிச் சந்தந் தருமூர்த் துவமுகத் துற்பத்தியைப் 
படிமிசைத் தாள விதிக்கான மேருப் பதித்ததன்றே ( 

உக ) 
அந்நாட் பொன் மேரிற் பதித்தது கண்டுள் ளதிசயித்து 
முன்னான் மறைப்பொரு ளாரறி வாரிச்சொல் மூதறிவோ 
என்னா லறியப் படாகர்த்த னேயென் றியம்பிக்கும்பன் 
சொன்னானித் தாள விதியொரு நூற்றெட்டுத் 

தொல்புவிக்கே. ( உச 0 ) 


25.அ. 


உ க எ . தாளத்தின் வட்டம் சிவலிங்கத்திருமேனியின் பீடமாக 
வும் தாளத்தின் குமிழ் இலிங்கமாகவும் கருதித் தாளத்தினைச் சிவன் 
வடிவாகவே எண்ணிக் கைகளை அருச்சிக்கும் இலைகளாகத்தொட்டு 
அதனை யெடுத்தல் வேண்டும் என்பது கருத்து . பத்திரி - இலை 

1. வீணைவடிவும் , வேதவடிவும் 2. ஆதிதாளம் பா . வே . 
இங்ஙனங் கூறப்பட்டுள்ள ஆறுவடிவங்களையும் காணில் தாள 
வடிவங்காணலாம் என்பது தாளசமுத்திரவுரை . மன் றல் - நறு 
மணம் , மதன் - மன்மதன் ; உருவில்லாதவன் , விண் - ஆகாயம் . இவற் 
றின் உண்மைவடிவினைக் காண முடியாதவாறுபோலத் தாளத்தின் 
இயல்பினையும் காணுதல் அரிதென்பது கருத்து . 
உக . இதன் பொருள் ஆராயத்தக்கது . 
உச0 . 1 . கும்பன் - அகத்திய முனிவன் ; குடத்திற்பிறந்தவர் 
என்பது கதையாதலால் இவரைக் கும்பன் என வழங்கினர் . 


89 


சந்திர சூரியன் றானா மிருகையிற் றாளந் தன்னை 
இந்திடு நாணது வுங்கேது ராகு மெனவறைவீர் 
இந்து வினைவிடந் தீண்டிடி லக்கண மேயகலுந் 
தந்திடு தாளத்தை விட்டகலா தென்றுஞ் சார்வதென்னே . 
சார்ந்திடுந் தாளத்திற் கேசத்தி தான் சிவந் தானெனவே 
யார்ந்திடு வாரத னாலவர் கண்ணிந்து வார்பருதி 
கூர்ந்த சினவிடங் கூட்ட ரவானது கொண்டிருகை 
சேர்ந்திடு தாளத்தி னானொன் றினதென்று செப்புவரே . 

( உசஉ ) 
விருத்தம் 
ஈசன் முப்பானிரண்டுமைப்பத் தெழிற்கங்கை மூன்றாம் 

இராகவன் பத்திலக்குமி யொன் றிறைவ னான் கொர்வாணி 
பேசிடு மைங்கரனைந்தாறாஞ் சேய்குஞ்சரிதான் 

பிறள் மாதொன்றாம் வேளிரதியுமொன் றொன் றேழாம் 
மாசகல் கன்னியர் , திக்குப் பாலர் , சசி , 

வாசவன் , துர்க்கை , நவக்கிரகம் , அனுமெனொடு , சாத்தன் . 
தேசு வயிரவன் , கருடன் , வீரபத்திரன் இவர்பாற் 

திகழ் நூற்றெட்டுத் தாளத்தி னுற்பத்தியே ( உச ) 

எ.-து. இந்தத் தேவதைகளாலுண்டான தாளவுற்பத்தி 
நூற்றெட்டுங் கண்டுகொள்க வென்றவாறு . 
முன்னைத் தபோதனர்த மிதயமா னதவாவி முதுஞான 

முளரி நறவார் 
அன்னத்தின் வடமொழிப் பெயர் பெற்று நடைபயிலும் 

அறுமூன்று விஞ்சை வரிவான் 
பன்னப் பொதிந்த தீ வினை நீரி னற்குணப் பால்பிரித் 

துண்டுகளியா 
மன்னப் படுஞ்சிறைப் புள்ளினையை நாடொறு 

வழுத்துது மலர்க்கமலையே , ( உசச ) 
தாள உற்பத்திவிதத்தில் தோன் றிய பரத சாத்திரம்முற்றும் . 


உசக , உசஉ . இவ்விரண்டு செய்யுட்களும் வினாவும் விடையுமாய் 
அமைந்திருத்தல் காண்க , 
உச . 1 தாளத்தினதுற்பத்தியே , பா . வே . 

இப்பாடல் கலைமகள் வாழ்த்தாகத் தோன்றுகின்றது . 


12 


90 


பரமேசுவரன் நடனஞ்செய்த தாண்டவம் 


வெண்பா 


குன்றவில்லி யேக குரவன் அருட்பரதன் 
மன்றறிய ஓதும் வடநூலை - நின்ற 
நிருத்தமுத லேழினையும் நேர்தமிழாற் கூறக் 
கருத்துடைய ஐங்கரனே காப்பு . 


( உசடு ) 


அரிய திருத்தாண் டவம் நிர்த்தம் நாட்டியங் 
குரவைவரி கோலம்வகைக் கூத்தேழ் - பரவுமிது 
சாந்தம் விநோதம் வகைக்கூத் தென மூன்றாய் 
ஓர்ந்துணர்ந்தோ ராய்ந்த வுரை . 


( உசசு ) 


அவை 


எ.-து. தாண்டவமாவன இரண்டு வகைப்படும் . 
யாவன சொக்கர் தாண்டவமென்றும் ஆனந்தத் தாண்டவ 
மென்றும் இரண்டு வகைய - நூற்றெட்டுங் கரணக்கூத் 
தென்றவாறு . இதிற் சொக்கர் தாண்டவமாவது ஒரு காலத் 
தில் சமஸ்த்தமாயிருக்கிற தேவதைகளனைவர்களும் பார்த்திருக் 
கத்தக்கதாகச் சுவாமி நிருத்தம் பண்ணினார் . அப்படி நிருத்தம் 
பண்ணுகையில் காதிலேயிருக்கிற 

குழை கழன்று 
விழுந்தது . அப்போது நிருத்தம் பண்ணுகிற பாதத்தினாலே 
திரும்பவுமெடுத்துக் குழையைக் காதிலே தரித்துக்கொண்டார் . 


கீழே 


உசரு . குன்றவில்லி - மேருமலையினை வில்லாக வுடைய இறை 
வன் . அருட்பரதன் - பரதமுனிவர் . அவர் செய்த வட நூல் ஒன்று 
உண்டென்பதும் அதனையே இவ்வாசிரியர் தமிழில் மொழிபெயர்த் 
துரைக்கின்றார் என்பதும் இப்பாடலாற் புலனாம் . 

இதுவன்றிப் பண்டைக் காலத்துத் தமிழ்க் கூத்தின் இயல்பினை 
விளக்கும் நாடகத் தமிழ் நூல்களுள் பரதம் என்னும் நாடகத் 
தமிழ் நூலொன்று இருந்ததென்பது நாடகத் தமிழ் நூலாகிய பரதம் 
அகத்தியம் முதலாகவுள்ள தொன்னூல்களும் இறந்தன என அடியார்க்கு 
நல்லார் கூறுதலால் இனிது புலனாம் . அவர் கூறியபடி வழக்கிழந்த 
தமிழ் நாடக நூல்களினின்றும் எடுத்துக் கொண்ட கருத்துக்களே 
இந்நாட்டில் வழங்கும் பரத நூலுக்கு அடிப்படை.யாவன என்பது 
அறிஞர் கருத்து . 

சொக்கம் என்றது சுத்தநிருத்தம் . அது நூற்றெட்டுக்கரண 
முடைத்து என்பர் அடியார்க்கு நல்லார் . 


91 


இந்தக் காரணம் பார்த்திருந்தபேர்கள் அறிந்தவர்களல்லர் . 
எல்லாரும் தற்செயலின்றிப் பரவசமடைந்து ஓவியம் போலே 
யிருந்தார்கள் . நிருத்தமெல்லாம் முடிந்தபிற்பாடு சுவமியார் 
சகலதேவதைகளையும் அழைத்து நிருத்தம்புரியச்சே பார்த் 
திருந்தீர்களே . அதிலே நீங்கள் கண்ட அதிசயமுண்டோ 
வெனக்கேட்டார் . அப்போது தேவரீர் நிருத்தம் பண்ணச்சே 
நாங்கள் வேறு அதிசயமென்ன சொல்லப் போகிறோம் என்று 
எல்லாரும் தோத்திரமாகச் சொன்னார்கள் . அதன் பிற்பாடு 
தேவதைகளெல்லாரையும் அழைத்து , இன்ன விடத்திலே 
வள்ளுவனிருக்கிறான் , அவன் கிட்டப் போய்வரச்சொல்லிக் 
கட்டளையிட்டார் . அந்தப் பிரகாரத்துக்கு அவன் வளவை 
நோக்கிக்கொண்டு போனார்கள் . அவர்களெல்லாரும் வருகிறதை 
அவன் பெண்சாதி முற்றத்திலேநிற்கிறவள் கண்டு 
போய்ப் புருஷனுடனே சொன்னாள் . அந்நேரமே நெய்கி ) 
விட்டுப்போட்டுச் சீக்கிரகெதியாகத் தன் மனைக்கும் அப்பால் 
அநேகந்தூரம் போய்ச் சகலதேவதைகளையுங் கண்டு சாஷ் 
டாங்கமாக நமஸ்கரித்துத் தேவரீரனைவோரும் இங்கே யெழுந் 
தருளினதென்ன வென்று கேட்டான் , சுவாமி உன்பக்கல் 
போகச் சொன்னாரென்று சொன்னார்கள் . அப்போது அவன் 


ஓடிப் 


சொன்னது : 


பூவிலயனும் புரந்தரனு மூவுலகைத் 
தாவி யளந்தோனுந் தானிருக்க --- நாவில் 
இழைநக்கி நூல் நெருடு மேழையறிவேனோ 
குழைநக்கும் பிஞ்ஞகன்றன் கூத்து . 

( உசஎ ) 
என்றவெண்பாவினை அவன் சொல்லக் கேட்டவுடனே சகல 
மான தேவதைகளும் மனம் அழுங்கி , இவனொரு நீசன் தன் 
வளவிலே நெய்து கொண்டிருந்தவன் கண்டான் . நாமெல்லோ 
ரும் சுவாமிநிர்த்தம் பண்ணச்சே கிட்டப்பார்த்திருந்துங் காணா 


உசஎ . திருவாலங்காட்டுத் திருநடனங்கண்டீரோ ? 

என்று முனிவர் கேட்க வள்ளுவர் பாடியது 
என்னுந் தலைப்பில் இப்பாடல் தமிழ் நாவலர் சரிதையிற் காணப் 
படுகின்றது . 

இங்கு எடுத்துக் காட்டப்பெறும் வள்ளுவர்கதை 
பிற்காலத்தவராற் புனைந்துரைக்கப்பட்ட தெனத் தெளிக . 

1. பூவுலகை , 2. தாமிருக்க , பா . வே . 3. தன் வீட்டினுள்ளே . 


92 


தேபோனோம் . இப்படியாச்சுதென்றால் நம்முடைய தேவதத்து 
வமும் அறிவுந் தியான முஞ் செயலும் பெருமையும் என்ன 
போலே யாச்சுதென்று ஒருத்தரை யொருத்தர் பாராமல் சகல 
தேவதைகளுமிகவுந் துயரத்தை யுற்றுத் திரும்பப் போனார்கள் . 
இவர்களெல்லோரும் வருந்தி வருகிற வகையைச் சுவாமி கண்டு 
திரும்பவும் ஆனந்தத் தாண்டவ நடனம் நிர்த்தம் பண்ணத் 
தொடங்கினார் . இந்த நீர்த்தங் கண்டபோதே தாங்கள் போய் 
வந்தவாறும் முன்னிர்த்தங் காணாத துயரமும் ஒழிந்து சகல 
மான தேவதைகளும் ஆனந்தாச்சரியம் பொழிய மிகவும் அதி 
சயச் சந்தோஷத்தை யடைந்தார்கள் . இதுதாள் தேசி நிர்த்த 
மாவது . இந்தத் தொழிலை முற்றுஞ் செய்தவர்கள் நடனம் 
புரிவிக்கையில் பரமேசுவரன் திருமுன் பல்லது ஆடப்பெறா 
ரெனக்கொள்க . இவை 


மூவகையாடலு முற்றிய வதன்பின் 
சூழென மொழிவ ருணர்ந்திசினோரே .- 


( உசஅ ) 


இப்பால் நாட்டியமாவது இயலும் இசையுந் தழுவிய நாடக 
விதிப் பிரகாரம் வழுவாமல் நடனம் செய்விப்பதென்றவாறு . 
இவை தாண்டவம் நிருத்தம் நாட்டிய மென வரும் மூவகைக் கூத் 
தெனவும் , குரவை யாவது பதினாறாயிரங் கோபஸ்திரிகளுங் 
கிருட்டினனை நடுவே நிறுத்தித் தாந்தாமுடைய கைகளைக் 
கோத்துங் கொட்டியுங் கை கால்களை ஆலீடமாக்கியும் அவன் 
பிரதாபமும் வீரமும் அழகும் பாடி வகுப்பு வகுப்பாய்ச் சோடு 
சோடான ஸ்ரீகள் 

நடிப்பதென் றவாறு . அந்தப் பெண்கள் 
வன்னக்கோல் பிடித்தாடுவதென்றவாறு . 


1. இயல்புக்கூத்து , தேசிக்கூத்து எனக்கூத்து இருவகைப்படும் . 
இருவகைக்கூத்தாவன : தேசி , மார்க்கம் என இவை என்பர் 
சிலப்பதிகார அரும்பத வுரையாசிரியர் . " கொண்ட தேசிப் பகுதி 
யெல்லாம் , மண்டில நிலையின் வருதகவுடைத்தே என வரும் சிலப் 
பதிகார வுரைமேற்கோளால் இக்கூத்தின் இலக்கணங் கூறப் 


பட்டது . 


2 . தாண்டவம் நிருத்தம் நாட்டியம் என்னும் மூன்று கூறு 
பாட்டினும் நாட்டியம் என்றது புறநடத்தை " என்பது அரும்பத 
வுரை . 

3. காமமும் வீரமும் பற்றிய இசைப் பாடற்கேற்ப மகளிர் 
எழுவர் அல்லது எண்மர் ஒன்பதின்மர் ஆக நின்று கைகோத்து 
ஆடும் கூத்து குரவை எனப்படும் . இக்காலத்துக் குலவை யெனச் 
சிதைந்துவழங்கும் . 


93 


வரியாவது கொம்பு வருத்திக் கொடியம்மானை பந்துவில் 
பத்திர முதலானவற்றாலாடப்படும் 

ஸ்ரீகள் 

கோலத்தினா 
லென்றவாறு . ஸ்ரீகள் கோலமாவது , குறள் - மறஞ் - சித்துச் 
- சோனகம் . பார்ப்பான் சடாதாரி பறை இவையாயின பல 
கோலமுந் தவறாமல் அந்தக் கோலமும் வசனமும் வழுவாமல் 
ஆட்டுவிக்கப்பட்டதான 

கோலமென் றவாறு . 

ஸ்ரீகளைக் 
குச்சரியப் பெண்கோலங்கொண்டு கையின் வாள் கொடுத்து வச 
னந்தப்பாமற் சாதி முறையாய் ஆட்டுவிக்கப்படுமென்றவாறு . 


இவை , 


குரவை வரியே கோல மூன்றும் 
விரவிய வினோத மாகு மென்ப 
எனவும் , வகைக் கூத்தாவது , 


( உசக ) 


கடையமயி ராணிமரக் கால்விந்தை கந்தன் 
குடை துடிமால் அல்லியங் கும்பந்- துடியிடையீர் 
பட்டமதன் பேடு திருப் பாவையரன் பாண்டரங்கங் 
கொட்டிபதி னொன்றாகுங் கூத்து . 

( உடும் ) 


இவை , பதினோ ராடலின் பகுதியெல்லாம் 
முதிரா வகைக்கூத்தாகு மென்ப . 

( உடுக ) 
சூத்திரம் 
தாண்டவம் நிருத்தம் நாட்டியங் குரவை 
வரியே கோலம் வகைக்கூத் துட்பட 
வரிமலர்க் கண்ணாய் வன்றொழிற் கூத்தே . 

( உருட் ) 
எனக்கண்டு கொள்க . இந்த எழுவகைக் கூத்தின் விரிவு 
மூன்று வகைப்படுத்தி யாராய்ந்து பெரியோர்களால் உரைக்கப் 
பட்ட தென்றவாறு . 

எழுவகை நிர்த்தலட்சணம் முற்றும் 
சாந்தி விநோதம் வகைக்கூத் துட்பட 
முந்தி யாடலம் மூவகைப் படுமே . 

( உருக ) . 


1. வரியாவது வினோதக்கூத்து விகற்பங்களுள் ஒன்று . 
2. பத்திரம் - வாள் . 
உசக , உருக . இச்சூத்திரங்கள் இன்ன நூலைச் சார்ந்தனவென்று 
விளங்கவில்லை . 
உருய . சிலப்பதிகார உரைமேற்கோள் , 
உடு உ , உருக , இவை எந்த நூலைச் சாந்தன என்பது தெரியவில்லை 


94 


தாளம் ஐம்பதுக்குந் தசப்பிராணன் 
தாளமைம்ப தாம்விதியைச் சாற்றினான் ஏழைமண 
வாளன் கனகசபை மன்றுளான் 1- வாழ்வாகப் 
பாகுமமு துங்குழைத்த பண் பெனவிப் பார்போற்ற 
லாகுந் தசப்பிராண னாம் . 

( உருச ) 
விருத்தம் 
காலவித மொன் பானாம் வடிவு நான்குங் 

கருதிற்பிரஸ்த்தார மொருபத் துஞ்சாதி ? 
மேல் நான்குங் கிரியையெட்டும் லயமூன்றும் 

மேன் மொழிந்த யதியிரண்டு கிரக மூன்று 
மாலமுது கதியைந்துங் கலைகளிரண்டு 

மாகத்தாளத்தின் விதியைம்பதெல்லாஞ் 
சீலமுடன் தில்லை நகராடுந் தேவே சிதம்பரநாதா 

வுனக்குந் தெரியுந்தானே ( உருடு ) 
எ - து . 

தாள தசப்பிராணன் வருமாறு 
வடிவு - பிரஸ்த்தாரம் - சாதி - கிரியை - லயம் - யதி - கிரகம் - 
கதி - கலைகள் ஆகப்பத்து வகைக்கும் - ஐம்பது விதிக்கிரம 
முஞ் சொல்லுவனென் றவாறு . 


அவை காலம் 


காலமாவன 


கடிய கணமிலவங் காட்டை நிமிடந் 
துடி துரு தந் துய்யலகுத் தொன்மை - நெடிய 
குருப்புலிதங் காகுவெனக் கூர்வடிவு பத்தும் 
விருப்புறவே காலமென வேண்டு . 


( உருசு ) 


உடுச . 1. இறைவனே தாள இலக்கணத்தைச் சொன்னான் என் 
பது புராணமரபு . 

2. தாளதசப்பிராணன் - தாளத்தின் பத்து உயிர் நிலைகள் . 
அவையாவன : - காலம் , மார்க்கம் , கிரியை , அங்கம் , கிரகம் , சாதி , 
களை , லயம் , யதி , பிரத்தாரம் எனக்கூறுவர் . 

உடுடு . ஆம் செய்யுளுரையில் சிறிது வேறுபடக்கூறியதனை 
ஒப்பு நோக்குக . 

உடுடு . தாளத்தின் விதி ஐம்பதுக்குந்தொகை கூறுகின்றது . இப் 
பாட்டின் அடிகள் பிழைபட்டுள்ளன . 

அடுத்த பாடலிற் காலப்பகுப்பு பத்தென்பதற்கு மாறாக கால 
விதமொன்பானும் என இச்செய்யுளிலுள்ள பாடம் சிந்திக்கத்தகு 
வதாம் . 
உருகா . தாளசமுத்திர வெண்பா . 


95 


எ - து . 

கணம் , லவம் , காட்டை , நிமிடம் , துடி , துருதம் , 
லகு , குரு , புலிதம் , காகு என இவை பத்தும் காலங்களா 
மென்றவாறு . 

( வடிவு ) 
மதிகோ லினந்திகழ் முக்கோணம் வாய்த்த 
சதுரமிவை தாளவடி வாகும் - பொதியமலைத் 
தென்னன் புயல் தணித்த தீரா திருமடந்தை 
மன்னை யிதுதான் மதி . 

( உடுஎ ) 


எ.- து . துருதம் லகு குரு புலிதம் இவை நான்குந் தாளத் 
துக்கு வடிவாமென்று அகத்தியர் உரைத்தார் என்றவாறு . 
இனிப்பிரஸ்த்தாரமாவன . 


சேருமே காங்கந் திவீ திரிதி யஞ்சதுர்த்தம் 
ஆரும்பஞ்சாங்க சடாங்க சதாங்கந் - தேரிலே 
அட்டாங்கமோடு நவாங்கந் தெசாங்கமென 
மட்டார் குழலாய் மதி . 


( உடு அ ) 


எ.-து. 

ஏகாங்கந் திவியாங்கந் திரியாங்கஞ் சதுராங்கம் 
பஞ்சாங்கம் சடாங்கம் சதாங்கம் அஷ்டாங்கம் நவாங்கம் 
தசாங்கம் என இவை பத்துவிதமும் பிரஸ்த்தாரமா மென்ற 
வாறு . 


கோலாதி யின் கீழ்க் குறைந்தவுருக் கொண்டடைவில் 
மேலா முருக்காட்டி வேண்டுவன - நூலாற் 
பெறுந்துணையும் வாமம் பெரியதுமுன் னிட்டு 
வெறுந்துருதம் வந்தால் விடு 

( உடுக ) 


3 


எ - து . துருதமேருவாகிய துருதாதிப் பிரஸ்தாரக் கிரமம் 
வந்தவழிக் கண்டுகொள்க . 


உடு அ . 1 துவி என்னும் வடமொழியெண் . துவி - இரண்டு. 
உருக . 1 கொள்ளின் வல . 2 மேலாயுருக்காட்ட வேண்டுமேல் . 
3 விடும் . பா . வே . 

சதுர்மேருப் பிரத்தாரமாகிய துருதாதிப் பிரத்தாரம் 
கூறுகின்றது . துருதாதிகள் 

தன்னினுஞ் சிறிய வடிவத்தைக் 
கொள்ள வேண்டினால் தான் வலமாக நிற்கும் . பெரிய வடிவத்தைக் 
கொள்ள வேண்டினால் தான் இடமாக நிற்கும் " என்பது தாள 
சமுத்திர உரை , 


96 


( உசுய ) 


மற்றுநிகர்ச் சண்மேரு வைத்த பிறப்பதனைச் 
சற்று வெளிகாணச் சாற்றுவேன் -- பற்றுடைய 
முன்னைச் சதுர முறைமையால் மொய்த்திறங்கிப் 

பின்னைப் பிரிந்தோடும் பேர்ந்து . 
எனவும் 

பேர்ந்துவரு வாமம் பெரிய கடை முடிவில் 
வாய்ந்த விராமக்கோல் வரி ( ன ) தன்கீழ் -- ஆய்ந்த 
திளைத்தவன் கீழ்ப்பிறப்பு மில்லை யதனிற் 
கிளைத்துவல மாகவா மம் , 


( உசுக ) 


வாழி பரதவிதி வாழிசிவநடனம் 
வாழி யமரர்குழாம் வாழியே -- வாழியிது 
கற்றறிந்தோர் சொல்விப்போர் காதலுட னே நடனம் 
வெற்றியுடன் செய்திடுவார் மேல் . 

( உசு உ ) 


பரத சாத்திரம் முற்றும் 


உசு . “ விராமத்துக்குக் கீழ்ப்பிறப்பின்மையால் துருதாதிகள் 
விராமத்துக்கு வலமாகவே வரும் என்பது தாளசமுத்திரவுரை . 


MG 


சதுராங்கப் பிரத்தாரசார அந்தாதி " 


கலித்துறை 


தருசது ராங்கப் பிரத்தார சாரவந் தாதிதன்னை 
வருபுவி மீதில் வரைகவென் றேகரி மாமுகனைப் 
பொருதனி யானை முகத்தானை வானவர் போற்றுமொரு 
முருகனை நாளும் பணிந்தேத்தி யேத்தி மொழிகுவமே . 

எ.-து. புவிமீதில் நினைத்தவையெல்லாங் கொடுக்கப் 
பட்ட கற்பக விருட்சத்தைப் போல வளர்ந்தேறவிரவுஞ் சது 
ராங்கப் பிரஸ்த்தார சாரமானதை அந்தாதிக் கலித்துறையாக 
விரிக்கும் பொருட்டுக் கயமுகாசுரனைப் போரிலே வென்ற தனி 
வாரணமாகிய விக்கினேசுரனையும் தேவர்கள் போற்றுதற்கு 
ஒருவனாகிய செவ்வேளையும் நாடோறும் பணிந்து பணிந்து 
தோத்திரஞ் செய்வாமென்றவாறு . 

தேமேவு கின்ற பிரத்தார சங்கைசொற் செய்யகட்டம் 
பாமேவு முத்திட்டம் பாதாளத் தோடு பகர் துருதம் 
மாமேருத் துய்ய லகுமேரு வன்குரு மேருவன்ன 
தாமே புலுதஞ்சொல் லேறுசை யோகமுஞ் சாற்றுவமே . 


( க ) 


எ - து . தேனைப்போல உருசிக்கப்படாநின்ற பிரஸ்த்தார 
மாகிய தொகைக்குச் சங்கை யென்றும் நட்டமென்றும் உத் 
திஷ்ட்ட மென்றும் பாதாளமென்றும் துருதமேரு , லகுமேரு 
குருமேரு புலுதமேரு சையோகமேரு வாகிய இவ்வொன்பது 
விதமும் விளங்க விரித்துச் சொல்குவ மென்றவாறு . ( உ ) 
சாற்றிய கண்டப் பிரத்தாரஞ் சொற்சதுர் மேருவுக்குத் 
தோற்றிய நட்டமுத் திட்டமுங் கூட்டித் தொகுத்ததொகை 
யேற்றிய பத்தொன்ப தென்றே யிசைத்தன ரிப்புவிக்குள் 
நாற்றிசை போற்றும் பரதநன் னூல்வல்ல நாவலரே . 


* 


தாள இலக்கணத்தினை நூன்முறைப்படி யுணர்ந்த இசையா 
சிரியர்களால் தெளிவுப்படுத்தற்குரியது இப்பகுதி . 


13 


. 


98 


எ - து . சாற்றப்பட்ட கண்டப் பிரத்தாரத்தினது சொல் 
லாவது சதுர்மேருவுக்குத் தோற்றரவாகிய இந் நட்டத்துக்கும் 
உத்திட்டத்துக்குமாகக் கூட்டப்பட்ட தொகை பத்தொன்ப 
தென்றே யிசைத்தனர் நாற்றிசை போற்றும் பரதவியல் வல் 
லோர்களென்றவாறு . 

( ங ) 


நாவலர் சொற்படி யேபிரத்தாரம் நடத்தும் வகைப் 
பூவிலக்கத்துத் துருதம் லகுக்குருப் பொற்புலுதம் 
மூவடி வுற்றதிற் கீழ்ச்சுழி கோல்வில்லு மொய்த்திறங்கி 
மேவுந் துருதத்தின் கீழ்ப்பிற வாது விளம்பிடிலே. 

எ - து . வித்துவ சனமாயிருக்கிறபேர்கள் புகன்றபடிக்குப் 
பிரஸ்த்தாரவகையானது புவியில் தொகுக்கப்பட்ட தொகைக் 
குத் துருதம் லகு குரு புலுதம் இம்மூன்று வடிவமாகிய அதன் 
கீழாகச் சுழியுங்கோலும் வில்லும் மேவிநிரைக்க வரைந்ததிற் 
றாழ்வாகத் துருதமே பிறக்கில் மேலான உருக்கள் வாராதென்ற 
வாறு . 

( ச ) 
விளங்கிய முத்த வுருக்களை வாமம் விதிக்கடையில் 
இளங்கணை யாகுதல் வில்லா குதல்மின் னெனினு நின்ற 
களங்கமில் லாத வுருக்கீழ்க் குறைவலங் காணவுருத் 
தளங்கொளத் தீட்டிடத் தேசே ஷ முத்தத்தைத் 

தாபித்திடே , 


எ - து . பிரகாசத்தை விரிக்கப்பட்ட முத்தவுருவான 
லகுவாகுதல் குருவாகுதல் புலுதமாதல் மறுவற்ற இவற்றினை 
இடது பாரிசமுதலாக விதித்தும் அந்தத்திலிருந்த மூன்று வடி 
வான வுருவைக் கொண்டு தாழ வலது பாரிச முதலாக ஏற்ற 
மான உருவைக் குறைத்தும் எழுதி நின்ற சேஷத்தை வரைக 
வென்றவாறு . 

( ரு ) 
தாபித்து முத்தத்தை மிக்கவதற்கிடந் தான் வரைந்து 
பாவித்தந் தங்கிம் முறைப்படி யேபிரத் தாரம்பண்ணித் 
தேவுற்ற வங்குலம் நீளங் குறைவறச் செய்தடைவே 
மேவித் துருத நிரைகண்ட போது விடச்செய்யுமே , 


99 


எ - து . தாபிக்கப்பட்ட மிக்கவுருவாகுமதனை வரியொழுங் 
காய் ஒன்றோன் றிற் கீழாக அந்தந்த முறைமையினாலே 
இடமாக வரைந்து பாவனைக் குரித்தான பிரஸ்த்தாரத்தின் 
வகையால் அவ்வங்கங்கள் குறையாமல் அடைவாகப்பூரித்துக் 
கோலானது கடையான பின்பு துருதநிரைகாணில் எழுதுவ 
தொழிகவென்றவாறு . 

( சு ) 
சங்கைக்குற்பத்தி 
செய்தே யெழுதி முடிந்திடு லக்கந் திகழந்தியம் 
பெய்தே யிடத்தி லடுத்த துபாந்தியப் பேறந்தியத் 
துய்தான நாலா வது துரி யம்மென்று சொல்லுமினோ 
மைதீரு மந்தியத் தாறாவதுசட்க மன்னிவிடே . 


எ - து . செய்தியாக எழுதிமுடிந்த முதல் இலக்கமாவது 
அந்தியமென்றும் அதனுக்கு இடப்புறமாக வரையப்பட்ட 
இலக்கம் உபாந்தியமென்றும் இவ்வந்தியத்துக்கு நாலாவது 
துரியமென்றும் அவ்வந்தியத்துக்கும் ஆறாவது சட்கமென்றுஞ் 
சங்கைக்கு இலக்கங் கூட்டுக என்றவாறு , இவ்வந்தியத்துக்குத் 
திரிதியமும் பஞ்சமமும் சதுராங்கப் பிரஸ்த்தாரங் கூட்டுந் 
தொகைக்கு வாராவெனக்கொள்க வென்றவாறு . 

( எ ) 


சங்கைக்குப் பாதாள வகைக்கு அறைகீறுவது 


ஆறு வரை நெடு கக்கீறி யங்கங் கறையெட்டுக்குக் 
கீறு முதல்வரிச் சங்கைபன்னே ழறை கீறிமுதல் 
வேறுபா தாளத் தினுக்கோ ரறை விட்டு வீதிபன்னா 
றேறறை யொன்றுவிட்டிவ்வீதி பன்னைந் 

தெழுதச்செய்யே . 


எ - து . சதுராங்கப் பிரஸ்தார வீ தியாகிய சங்கைக்கும் 
பாதாள வகையிற் றுரு தவரி லகுவரிக்குமாக அறைகீறுமாறா 
வன அவை வரலாறு . நீளமாக ஆறுவரையை நெடுகக் கீறி 
அங்கங்கு துண்டித்து எட்டு மாத்திரை மட்டுக்கு முதல்வரியிற் 
பதினேழு அறையாகச் சங்கைக்குக் கீறுவதெனக் கொள்க . 
இனியதற்குக் கீழாகப் பாதாளத்துக்குத் துரிதவரிக்கு முதல் 


1 , கீறு முதல் பா . வே . 


100 


வரியில் ஒரு அறை முன் வீதிக்குச் சரிவரக் கண்டித்துப் பதினாறு 
அறைவரைவது , அன்றியும் அதன் கீழாக லகுவரிக்கு முதல் 
வரியில் ஒரு வரைபோக்கிப் பதினைந்தறையாகக் கீறிவரைக 

( அ ) 


வென்றவாறு . 


சேர்ந்த வறையி னிரண்டறை போக்கித் திகழ்தெருவில் 
ஆர்ந்தபன் மூன் றறை கீறிடு முன்பின் னறிந்திரண்டு 
கூர்ந்தறை தள்ளி யிதுவொரு வீதியிற் கொள்பதினொன் 
றேர்ந்தறை கீறுபா தாளசங் கைக்குத் தெருவைந்துற்றே. 


எ - து . 

முன் சேர்க்கப்பட்ட வரிக்குத் தாழ முதல்வரியில் 
இரண்டறையைவிட்டுக் குருவரிக்கு இவ்வீதியில் அதற்குச் சரி 
வாகப் பதின்மூன்று அறைகீறுவது . திரும்பவு மிதற்குக்கீழாகப் 
புலிதவரிக்கு முன் புகன்ற வரியிலிரண்டறை போக்கிப் பதினொரு 
அறையாகக் கீறுதல் முறைமை யென்றவாறு . இப்படி 
யழகியல ஆறுவரையையும் ஐந்து வீதியாகக் கீறி அறையமைக்கு 
தல் பாதாள சங்கைக் கியல்புடைத்து. இனி வேண்டிய மாத் 
திரைக்கும் இதனைத்தொடுத்து முற்றுமிதனை விடாமல் கீறி 
யறையமைக்க வென்றவாறு . 

( க ) 


சங்கைக்கு இலக்கங்கூட்ட 


விடுமரை மாத்திரையேமுதல் வேண்டிய மாத்திரைக்குக் 
கடவது சங்கை பதாகின் றபோததுக் காணுமதில் 
தொடுமறைக் கொன் றந்த வொன் றவ தந்தியக் 

தோன்றிலதை 
யிடுதுணைக் குப்பாந் தியப்பரப் பப்புறமேத்திக்கொண்டே . 


எ - து . 

சங்கைவரிக்கு வகுத்துச் சொல்லப்பட்ட முந்தின 
வரையிலொன்றைத் தள்ளி யடுத்தவரையிற் காணுந் தொகை 
யாவது 

அரை மாத்திரைக்கு ஒன்றே வேண்டியது . அந்த 
வொன்று தானே அந்தியமாம் . அவ்வந்தியந் தோன்றில் அதற் 
குப் பிரதானமாகத் துணைக்கு உபாந்தியமே பிரதமமாகத் 
திரும்பவு முன் வரைந்ததற் கிடப்புறத்தில் அடுத்தாற்போலே 
யொன்றை யெழுதி முடிக்க வென் றவாறு . 

( ய ) 


101 


கொண்டுவந் தொன்றுக் கிரண்டாகவேவரை கொள்ளிலது 
கண்டிடு வந்திய பாந்திய மேத்திக்கண் டொன்றரைக்குத் 
தண்டினை மூன்றிட வந்த்ய வுபாந்தியந் தன்னுடனே 
பண்டெனச் சொற்றுரி யாபாவந் திரிதியம் பற்றெடுத்தே. 


வலமாக 


எ - து . முன் சூத்திரத்தில் வரைந்துகொண்ட அந்திய 
வுபாந்தியமான வொன்றொன்றையும் அதற்கடுத்த வரையில் 

ஒரு மாத்திரைக்கு இரண்டையுமெழுதி அந்த 
இரண்டு பேதமான அந்தியமு மதற்கடுத்த உபாந்தியமான் 
வொன்றுங் கூட்டி அடுத்தவறையில் ஒன்றரை மாத்திரைக்கு 
மூன்றறையும் வரைவது . இந்த மூன்று பேதமான வந்தியமு 
முபாந்திய மாகிய விரண்டுந் திரிதியத்தைப் போக்கி இவ்வந்தி 
யத்துக்கு நாலாவதான துரியத் திலக்கமொன்றுங்கூட்ட வென் 
றவாறு . 

( யக ) 


எடுத்துவந்தே யிரண்டுக்கா றெழுதந்த்ய வுபாந்தியமுந் 
தொடுத்த துரிய மொரிரண் டரைக்குத் துலங்குபத்தாய் 
நடத்தந்த வந்த்ய வுபாந்த்ய துரியநற் பஞ்சமத்தோ 
டடுத்தது மூன்றுக்குப் பத்தொன்பதென்ன 

வறிந்துகொள்ளே . 


எ - து . முன் சூத்திரத்தினில் எடுத்துத் தொகுக்கப்பட்ட 
தொகை யிரண்டு மாத்திதைக்கு ஆறறையுமெழுதி இந்த ஆறு 
பேதமான அந்தியமும் இதன் அடுத்தஉபாந்திய லக்கமூன்றும் 
துரியத்திலக்க மொன்றுமாக இரண்டரை மாத்திரைக்குப் 
பத்தையுமெழுதவும் , இந்தப்பத்துப் பேதமான அந்திய மிதனை 
யடுத்த உபாந்தியம் ஆறும் துரியத்திலிரண்டும் பஞ்சமத்தைத் 
தள்ளிச் 

சட்கத்திலொன்றுமாக மூன்று மாத்திரைக்குப் 
பத்தொன்பதுபேதமென்று அறிக வென்றவாறு . ( W உ ) 


அறிந்திடு மந்த்ய வுபாந்த்ய துரியீம் தானசட்கம் 
செறிந்திடு லக்கமுப் பான் மூன்று முப்பத்து மூன்று 

[ செவ்வே 
பெறுந்தொகை மூன்றரைக் கீழறை யொன்று முன் 

( பேசினர்பால் 
உறும்பர தாகம நூல்வழி கண்டிடு முத்தமரே . 


102 


எ - து . அறிவினாலே தொகுக்கப்பட்ட முன் சூத்திரத்திற் 
சொன்ன அந்தியமான பத்தொன்பதும் அதனையடுத்த உபாந் 
தியமான பத்துந் துரியத்தினில் மூன்றும் சட்.கமான வொன்றும் 
ஆக மூன்றரை மாத்திரைக்கு முப்பத்து மூன்று பேதமா 
மென்று பரதாகமம் வல்லோர்கள் சொல்வரென்றவாறு . ( Us ) 


உத்தம மிப்படி யந்திய மும்பின் னுபாந்தியமும் 
ஒத்த துரியமுஞ் சட்கமுங் கூட்டி யொருதொகையாய் 
எத்தனை மாத்திரைக் காயினுங் கண்டுகொ ளெட்டினுக்கு 
அத்தியா றாயிரத் திருநூற்று முப்பது மாறு முண்டே . 


எ -து . உத்தமமாக விந்தப்படியே முன்னந்தியமும் பின்னு 
பாந்தியமும் துரியமுஞ் சட்கமு மாகக் கூட்டி யொரு தொகை 
யாக எத்தனை மாத்திரைக்குப் பிரஸ்த்தாரிக்க வேண்டும் அவ் 
வளவும் பிரஸ்த்தாரித்துக் கண்டு கொள்ளவும் . இந்நூலுடை 
யார் தொகுத்தது எட்டு மாத்திரைக்குக் கூட்டுந்தொகை 
ஆறாயிரத்திருநூற்று முப்பத்தாறென்று விரித்துச் சொன்னா 
ரென்றவாறு . 

( ச ) 


ஆறணியுஞ்சடை யார்சொன்ன சங்கையி லானபலன் 


பேறெனு மந்திய மேதுரு தாதி பெறுமிடத்தில் 
மாறா டுபாந்தியங் கோலாதி யாக வருந்துரியந் 
தாரணி யுந்தனு வாதிசட் கம்புலு தாதியுண்டே . 


எ - து . வேணியில் கெங்காபவானியைத் தரிக்கப்பட்ட 
சதாசிவனானவர் புகலப்படாநின்ற சங்கையிற் பெறும் பயன் 
அந்தியம் உபாந்தியம் துரியம் சட்கம் என இந்நாலிடத்தும் 
துரிதமாதியாக லகு குரு புலுதமென இந்நான் கிடத்தும் வரு 
மென்றவாறு . 

( மரு ) 


103 


நட்டத்துக்குச் சூத்திரம் 
உண்டினி நட்டம் தேதெனி லுற்ற வுருவெடுத்துப் 
பண்டுளம் வைத்தன்ன பேதமு மெப்படி பாரென்பது 
கண்டுபின் கேட்ட விலக்கங் கழித்திட்டுக் கண்டலக்கங் 
கொண்டந் தியங்கொண் டிடிலட் சணமென்று 

கூறுவரே . 


எ - து . 

உண்டாகிய பேதத்திலுற்ற பொருளை வரைந்து 
காட்டாமல் தனக்கு வேண்டின மாத்திரையில் இத்தனையாம் 
பேதமென்றும் எப்படியிருக்குமென்று கேட்டவிடத்தில் உள் 
ளத்தினாலே யோசித்து அவன் கேட்ட இலக்கத்தைக் கழித்து 
நின்ற சேஷத்தை அந்திய முதலாகக் கொள்ளுதல் இலட்சண 
மென்றவாறு . 

( கசு ) 


A 


கூறந் தியங்கொளிற் கோல்வருஞ் சேஷமொன் 

றேகொடுத்து 
மாறுந்து மந்திய முபாந்தியங் கொள்ளில் வருங்குருவா 
மீறு மிதினிற் கிரண்டரைசேஷம் விடுமிலக்கம் 
ஏறந் தியத்தொடு பாந்த்ய துரிய மெடுக்கில்மின்னே .. 


எ - து . இப்படிச் சொல்லப்பட்ட அந்தியங் கொள்ளில் 
லகு வரும் . இதற்குமொருவரை சேஷந்தள்ளுவது . அந்தியமும் 
உபாந்தியமும் வரில் குருவரும் . இதற்கு இரண்டறைசேஷம் 
விடுவது . இலக்கம் ஏற்றமாக அந்தியமுபாந்திய துரியமு 
மெடுக்கில் புலுதம் வருமென் றவாறு , 

( கஎ ) 


மின்னே யிதற்கிங் கிரண்டறை சேஷம் விடுமிலக்கஞ் 
சொன்னேனில் லாவிடில் மாத்திரைமுற்றுந்துருதமொடு 
பின்னேயம் மாத்திரை யாவும் பிறந்திலக் கம்பிழைத்தால் 
முன்னே சரிவரக் கண்டுகொள் நட்டமுறையிதுவே . 


1. கொண்டிடு மந்தியங் கொண்டிலட் சணமென்று கூறுவரே . 

பா . வே . 


104 


எ - து . முன் சூத்திரத்தின்படிக்குப் புலுதம்வரில் இரண் 
டறைசேஷத்தைவிட்டு மின்னே இலக்கஞ்சொல்வது . இந்த 
லக்கத்திலே நில்லாவிடில் மாத்திரைமுற்றுந் துருதமுதலாக 
யாவும் பிறந்து இலக்கம் பிழைத்தால் முன் சங்கையில் கூட்டும் 
வகையாவன ஒருவன் சொல்லப்பட்ட . மாத்திரையில் பேதத்தை 
விட்டு அடுத்தவரை யிலக்கமுதல் அந்தியமாகக்கண்டு சட்கபரி 
யந்திரம் இலக்கங் கூட்டிச் சரிவரக்கண்டுகொள்வது நட் 
டத்துக்கு முறைமை யென் றவாறு . 

( யஅ ) 


உத்திட்டத்துக்கு 
இதுவிட்டங் குத்திட்டம் பார்ப்பதிங் கேதெனி 

லிந்நிலத்திற் 
கதிபெற்ற மாத்திரை காட்டியிப் பேதமுங் கண்டு 

சொல்லென் 
றெதிருற்றுக் கேட்பதை நட்டத்தைப் போலவு 

மேற்றிக்கொண்டு 
துதிபித்தி மீந்தலக் கஞ்சொல்வ துத்திட்டந் 

தொல்புவிக்கே . 


எ - து . இதுவன்றியும் உத்திட்டத்துக்குப் பார்ப்பதிங் 
கெப்படி யென்னில் தான் நினைந்த மாத்திரையை வரைந்து 
இந்தப்பேதம் எத்தனையாம் பேதமென்று கண்டு சொல்லென்று 
எதிரியைக்கேட்கில் நட்டத்தைப் போலவு மேற்றிக்கொண்டு 
ஈந்து சொல்வது உத்திட்ட மென் றவாறு . 

( க ) 


பாதாள வகைக்குச் சூத்திரம் 
தொல்புவிக் குள்ளது பாதாள மின்னதென் றேதொகுக்கில் 
வல்லசொற் பாவல ரே துரு தம்லகு மன்னுகுருப் 
பல்புகழ் பெற்ற புலுதஞ்சொல் நான்கும் பகுத்துரைத்த 
தெல்லையில் சங்கையிவ் வாறென் றிசைக்குவ மிந்நிலத்தே . 


எ - து . பழமை பொருந்தி யிருக்கப்பட்ட புவியான துக் 
குள்ள பாதாள 

வகையானது தொகுக்கில் வல்லமையைப் 
பொருந்திய சொற்பாவலரே துருதவரி லகுவரி குருவரி புலுதவரி 


105 


இந்நான்கு வகைக்குமாக முன் கூறப்பட்ட அறையி லெல்லை 
யற்றபாதாள சங்கைக்கு இலக்க மடைப்பதற்கும் இவ்வாறென் 
றிசைக்குவம் இந்நிலத் தென்றவாறு . 

( உ ) 


நிலந்தரு சங்கையை நீடறத் தீட்டி நிரைத்ததன்கீழ் 
அலங்கற வே அறைக் கொன்றெழு தந்தவொன் றந்திய 

[ மாம் 
பலம்பெறு மந்த்ய வுபாந்தியங் கூட்டிற் பகரிரண்டாம் 
இலங்குறு மொன்றுக் கிரண்டையு மேயெழு தென் றனரே. 


எ - து . பூமியிலுள்ளோர் பகரப்படாநின்ற சங்கைக்கு 
முன்னறை கீறி யிலக்கமடைத்ததனை முதற்கொண்டும் இதன் 
கீழாகப் பாதாளத்துக்கும் ஒரு அறைபோக்கிக் கீறப்பட்ட 
முதலறையில் அரைமாத்திரைக்கு மொன்றே துருதவரியில் 
எழுதுவது . இந்த ஒன்றுதானே அந்திய மாகவும் மேல்வரி 
யின் உபரியொன்றுமே உபாந்தியமாகவும் அடுத்த வலப்புறத் 
தறையில் ஒரு மாத்திரைக்கு இரண்டு துருதம் பிறக்கும் . 
இதற்கு இரண்டே வரைகவென்றவாறு , 

( உக ) 


என்றன ரந்த் யவுபாந்திய மொன்றந் தியத்து பரி 
தன் றினை யஞ்சந்த் வஞ்சையு மொன் றரைக் கேசமைத்து 
நின்றிடு மந்த்ய முபாந்திய மந்திய நேருபரி 
யொன்றிய பத்தந்தப் பத்தை யிரண்டுக்கென் றுற்றனரே . 


எ - து . முன் சூத்திரத்திற் சொன்ன இரண்டே யந்திய 
மாகவும் இதனையடுத்த உபாந்திய மொன்றும் . அந்தியத்துபரி 
யிரண்டுமாக அஞ்சுவலமாக அடுத்த அறையில் வரைந்தால் 
ஒன் றரைக்கு மேவுந்துரிதமென அறிவது . இந்த அஞ்சுதானே 
யந்தியமாகவு மிதனையடுத்த விரண்டு தானே உபாந்திய மாகவும் 
அந்தியத்து மேலுமுபரி மூன்றுமாகப் பத்தும் இரண்டு மாத் 
திரைக்கும் வருந்துருதமென்றும் எழுத வென்றவாறு . ( உஉ ) 


14 


f 


106 


1 


உற்றிடு மந்த்ய முபாந்தய துரியமந் தியத்து பரி 
எற்று மிலக்க மிருபத் திரண்டை யிரண்டரைக்கே 
முற்றுவி யந்த்ய முபாந்திய துரிய முடனுபரி 
நற்றிசை நாற்பத்து நாலையு மூன்றுக்கு நாட்டுவதே . 


எ - து . முன்சூத்திரத்திலுற்றுச் சொன்ன பத்தும் அந் 
தியமாகவும் அதற்கடுத்த அஞ்சுந்தானே உபாந்தியமாகவும் 
அந்தியத்து மேலுபரி ஆறும் அவ்வரியில் துரியத்திலொன்று 
மாக இருபத்திரண்டும் அதற்கடுத்த அறையில் இரண்டரை 
மாத்திரைக்கு வருந் துருதமென எழுதுவது . இந்த இருபத் 
திரண்டே யந்தியமாகவும் அந்தியத்துக்கு நாலாவது துரிய 
மிரண்டும் அதற்கடுத்த பத்தும் உபாந்தியமாகவு மிரண்டு 
மந்தியத்துக்கு மேலுபரி பத்துமாக நாற்பத்து நாலும் அடுத்த 
வரையில் மூன்று மாத்திரைக்கு வருந்துருதமென நாட்டப்படு 

( உ ) 


மென்றவாறு . 


நாட்டுக வந்த்ய முபாந்த்ய துரியம் நயந்துசட்கங் 
கூட்டுக வந்த்ய வுபரியுங் கூட்டிக் குலவுதொகை 
சூட்டுதொண்ணூ ற்றொன்று மூன்றரைக் கேவரை 

மேதினியில் 
தீட்டுக விப்படி யெம்மாத் திரைக்குந் தெரிந்தெடுத்தே , 


எ - து . சூத்திரத்திற் புகலப்பட்ட - நாற்பத்து நாலுமே 
அந்தியமாகவும் இதனையடுத்த இருபத்திரண்டுந்தானே உபாந் 
தியமாகவும் அந்தியத்துக்கும் நாலாவதான துரியமஞ்சும் அந்தி 
யத்துமேலுபரி பத்தொன்பதும் அவ்வரியில் சட்க மொன்று 
மாகக் கூடினதொகை மூன்றரை மாத்திரைக்குத் தொண்ணூற் 
றொரு துருதம் வருமென்று பூமியினில் தீட்டுகவென்றவாறு . 

( உச ) 


தெரிந்திடி . லிச்சங்கை யெட்டுக்கெம் மாத்திர மென்று 

செப்பிற் 
பரிந்திடு முப்பத்து நாலாயிரத்துப் பகரெழு நூற் 
றரும்பெழு பத்துட னாலென் றறைந்தன ரம்புவியில் 
வருங்கவி நாவலர் முன்னூலின் வாறு வகுத்தபொற்பே . 


107 


து . தெரியப்படாநின்ற சங்கையிற் கூடின பாதாள 
மானது துரிதவரிக்கு எட்டு மாத்திரைக்கு அந்திய உபாந்திய 
துரியமுஞ் சட்கமுங் கூட்டில் கூடினதொகை முப்பத்து நாலா 
யிரத்து எழுநூற்றெழுபத்துநாலு துருதம் பிறக்குமென்று 
புவியில்வருங் கவிநாவலர் முன்னூலின்படி விரித்துரைத்தா 
ரென்றவாறு . - இது இந்நூலுடையார் துருத வரிக்கு எட்டுமாத்திரைக்குக் 
கூடின தொகையென்று கண்டுகொள்க . இப்படி யெத்தனை மாத் 
திரைக்குச் சங்கையுடன் தொகை கூட்ட வேண்டும் அவ்வளவும் 
பாதாளத்துக்குக் கூடக் கூட்டிவரைக வென்றவாறு . 

( 2.9 ) 


போறாந் துருத வரிக்கே வருந்தொகைப் பேறைலகுக் 
கூறு முதலறைக் கொன்றாதி யாகக் கொண் டேவரையில் 
வாறு குருவரிக் குத்தொகை யேவரை மன்னுயிர்க்குத் 
தேறுந் தெருவழிக்கித்தொகை யாவுந் தெரிந்துணரே . 


எ - து , சங்கையிற் கூட்டின பாதாள முதலான துருத 
வரிக்கு இசைத்ததொகையை முன் புகன்றபடியே லகு வரிக்கும் 
ஓரு அறைவிட்டு இருப்பதில் ஒன்றாதியாக முற்றும் வரைந்தபடி 
யெழுதுவது. இதன்கீழ் இரண்டறை விட்டிருபதிலிதற்கற்ற 
தொகைப்படியே குருவரிக்குமெழுதுவது . அன்றியும் இதற் 
குக் கீழாக இரண்டறை விட்டிருக்கிற புலுதவரிக்கு முன் வரிப் 
பிரகாரம் பார்த்து வரைவது . இனிவேண்டிய மாத்திரைக்கு 
ஐந்து வீதி , முற்றுக்கும் அறையும் வரைந்து இலக்கமுங் கூட்டி 
யடைப்பதற்குற்றிடுமரபா மென்றவாறு . இவைசங்கை முதல் 
பாதாளத்தில் துருதவரி லகுவரி குருவரி புலுதவரி இந்த வரிக் 
குந் தொகைப்படி வழுவாமற் கூட்டிச் சதுராங்கப் பிரஸ்த் 
தாரத்தின் பேதங் கண்டு கொள்க வென்றவாறு . 

( உசு ) 


உணர்ந்திடு மந்திய மெல்லாந் துருத முபாந்தியமே 
யிணங்கிய கோல் துரி யங்குருவாகு மிதற்கிடமாய்க் 
குணங்கொளுஞ் சட்கம் தெல்லாம் புலுத மெனக்குறித்தே 
மணந்தருகின்ற சொற் பாதாளத்திற்கு வரும்பலனே . 


--- 


உசு . 1. தெரிந்தெழுதே . பா . வே . 


108 


எ - து . சங்கையைப் போக்கி உணர்ந்து விரிக்கப்பட்ட 
அந்திய மானது துருதவரியாகவும் இதற்குத்தாழ வெழுதப் 
பட்ட லகுவரி தானே உபாந்தியமாகவும் இதற்குக் கீழாக 
வரையப்பட்ட குருவரிதானே துரியமாகவும் இதற்கப்பால் 
தாழ வெழுதப்பட்ட புலுதவரி தானே சட்கமாகவும் மணத் 
தைத் தருகின்ற பாதாளத்துக்குப் பலனை வீறாகவும் வந்தறிக 
வென்றவாறு 

( உ.எ ) 


துரு தமேருவுக்கு 


வீதிக்கு வீதியொவ் வோரறை வீட்டுமே லாய்வலமே 
பேதிக்கக் கீறிடு வேண்டிய மாத்திரை யேபிறங்கச் 
சேதித் தறைவரைந் தேகீழ் வரிமுதற் சேருமறைக் 
காதிக்கொன் றேயெழு தப்பால் துருதமி டந்தியமே . 

எ - து , துருதமேருவுக்கு வீதிக்கு வீதி மேலாக ஒவ்வொரு 
அறைவிட்டு வரிக்கு வரி வலமாகக் கீறுவது , வேண்டிய மாத் 
திரைக்கு அங்கங்குக் கண்டித்துக் கீழ்வரி தொடுத்து மேலாக 
முற்றுங் கீறுவது . கீழ்வரி முதலறையி லொன்றே யிலக்க 
மெழுதுவது , அப்பாலறையில் துருதமிடுவது . இந்தத் துரு 
தத்தை அந்திய மாகக்கொள்வ தென்றவாறு . 

( உ அ ) 
அந்தியத் தப்பா லறைக்கு ளுபாந்திய மானவொன்று 
முந்து மூன் றாமறை யில்வரை நாலா மறை துருதந் 
தந்திடஞ் சாமறைக் குப்பாந்த் யதுரிய 

மாமொன்றொன்றும் 
இந்த விரண்டை வரையா றினிற்றுரு தம்மெழுதே . 

எ - து . முன் சூத்திரத்தினிற் புகன்ற அந்தியத்துக்கு அப் 
புறமான முந்தியவறைக்கு ளொன்றையு மூன்றாமறையில் துருத 
மிடுவது . அஞ்சாமறைக்குள் உபாந்திய மொன்றுந் துரிய 
மொன்றுமாக இந்த விரண்டையும் வரைவது . ஆறாம் அறை 
யில் துருதமெழுதுவதென்ற வாறு . 

( உக ) 


109 


எழுதிடு பாந்த்ய மிரண்டுந் துரியமொன் றுஞ்சட்கமும் 
பழுதறக் கூட்டியே மாமறை நாலையும் பாலித்திடு 
முழுதிவ் வரிக்கிப் படியே வரையினி மேல்வரிக்குத் 
தொழுது முதலறைக் கொன்றெழு தப்பாற் றுருதமிடே . 


எ - து . முன் சூத்திரத்தினில் எழுதப்படாநின்ற அந்தியத் 
தப்பால் உபாந்திய மிரண்டுந் துரியமொன் றுஞ் சட்கத்தி 
லொன்றுமாக நான்கையுங் கூட்டி ஏழாமறையி லெழுதுவது , 
இந்தப் பிரகாரத்துக் கீழான முதல்வரி முற்றுக்கு மிலக்கங் 
கூட்டி வரைக . இனி மேல்வரிக்கு இதற்குமேலாக முதலறை 
யில் ஒன்றை யெழுதி அடுத்த விரன்டாமறையில் துருதம் 
வரைக வென்றவாறு . 

( D ) 


இடுவ துபாந்திய மொன்றுந் துருதத்தின் கீழிலக்கங் 
கொடுவதொன் றாக விரண்டு மூன் றாமறைக் குள்வரைநால் 
அடுமறைக் கந்திய மிட்டே உபாந்திய மாந்துரியம் 
படுமந் தியக்கீ ழிலக்கமொ டஞ்சும் பகரஞ்சிற்கே. 


எ - து . முன் சூத்திரத்தினில் அந்தியத்தைத் தள்ளி உபாந் 
தியமான ஒன்றுந் துருதத்தின் கீழிலக்கமொன்றுமாக விரண்டு 
மூன்றாமறைக்குள் வரைவது . நாலாமறையில் துருதமிடுவது . 
இந்தத் துருதம் அந்தியமாக அப்பால் உபாந்திய மிரண்டுந் 
துரியமொன்றும் அந்தியக் கீழிலக்கமிரண்டுமாக அஞ்சையும் 
அஞ்சாமறையில் வரைகவென்றவாறு . 

( நக ) 


பகருமோ ராறறைக் கேதுரு தமிட்டப் பாலறையில் 
தகவொடு பாந்திய துரியமுஞ் சட்கமு ... 


.... மந்தியக் கீழிலக்கம் நான்குமாகக் கூட்டிப் பன்னி 
ரண்டையு மேழா மறையிலெழுதி யெட்டா மறையில் துருத 
மிடுக . இதற்கு மேல்வரி முற்றுக்கும் வேண்டிய மாத்திரைக்கு 
முபாந்திய முந்துரியமுஞ் சட்கமும் அந்தியத்திற் கீழிலக்க 
மாகக் கூட்டி யெழுதுவது துருதமேருவுக்குச் சிறப்புடைத் 
தென்றவாறு . 

( கட ) 


110 


லகுமேருவுக்கு 
வரிக்கு வரிதொறு மேதா னிரண்டரை மாற்றிடுமேல் 
விரிக்கவொன் றொன்றிற்கு மேலாக மாத்திரை 

வேண்டியவித் 
தரிக்க வறைக்கறை துண்டித்துத் தாள் வரை தான முதற் 
பரிக்குமொன் ரந்தீய முபாந்த்ய திரிதியப் பாலொன் றுமே . 


எ - து . வரிக்குவரி இரண்டறைவிட்டு இரண்டறை வல 
மாகக் கீறி வேண்டிய மாத்திரைகளை விஸ்தரிக்கிற வகைக்கு 
அறைக்கறை துண்டித்து ஒன்றொன் றின் மேலாகக் கீறுவது . 
இதற்குத்தாழ முதல்வரி முதலறையிலொன்றை யெழுதுவது . 
இந்தவொன்றும் அந்தியமாகையினாலே அடுத்த வறையிலும் 
இந்தவொன்றையுமெழுதி இவ்வந்தியத்திற்கு உபாந்தியந் 
தள்ளுகையினாலே மூன்றாமறையிலும் ஒன்றேயெழுதி யிந்த 
அந்தியத்துக்கும் உபாந்தியதிரிதியந் தவிர்க்க வேண்டியதாலே 
நாலா மறையிலும் ஒன்றேயெழுதி முடிப்பதென்றவாறு . ( ங ங ) 


ஒன்றுந் துரியமொன் றுமிரண் டஞ்சறைக் குள்ளிட்டிரண் 
டன்றுந் துரியமொன்றையு மூன்று மாற்ற மாக்கிவ்வரித் 
துன் றந் தியந்துரி யஞ்சட்க மேவச்செய் மேலவரிக் 
கொன் றிட்டவ் வொன் று முபாந்தியக் கீழொன் 

றிரண்டிலுமே . 


எ - .து . முன்சூத்திரத்தில் நிகழ்ந்த வொன்றுந் துரியம் 
ஒன்றுமாக இரண்டையும் அஞ்சாமறையிலெழுதி இந்தவிரண் 
டுந் துரியமொன்றுமாக விந்து மூன்றையும் ஆறாமறையிலெழுதி 
யிவ்வரிமுற்றுக்கு மந்தியமுந் துரியமுஞ் சட்கமுங் கூட்டி 
வரைவது . இதற்கு மேல்வரி முதற்கோட்டி லொன்றை 
யெழுதி இந்தவொன்று முபாந்தியக்கீழி லொன்றுமாக இரண் 
டையும் இரண்டாமறையில் வரைக வென்றவாறு . ( ச ) 


இன்பி லிரண்டு முபாந்தியக் கீழொன்று மாகவிம்மூன் 
றன் பின் மூன்றாமறைக் குள்ளிட்ட மூன்று முபாந்தியக்கீழ் 
அன்புறு நாலுநான் காமறைக் கஞ்சறை சாரந்தியங் 
கொன்புனை துரியமு பாந்தியக் கீழுங் குறித்தியற்றே . 


* 


111 


எ - து . முற்சூத்திரத்தினில் இன்பாகச் சொன்ன இரண் 
டும் உபாந்தியக் கீழிலக்க மொன்றுமாக இம்மூன்றும் மூன்றா 
மறைக்குளெழுதி இந்த மூன்றும் உபாந்தியக் கீழிலக்க மொன் 
றுமாக நாலும் நான் காமறையில் வரைவது . அஞ்சாமறையில் 
அந்தியமுந் துரியமும் உபாந்தியக் கீழிலக்கமுங்கூட்டி ஏழையுங் 
குறித்து இயலாக வரைக வென்றவாறு . 

( கரு ) 


இயலாக விந்த வரிக்கினி மேல வரிக்குமந்த்ய 
முயல்வாந் துரியமுஞ் சட்க முபாந்தியக் கீழிலக்கஞ் 
செயலாந் தொகையை வரைவது செய்லகு மேருவுக்கு 
நயமாமிவ் வாறெனச் சொன்னா ரிசைவல்ல நாவலரே . 


எ - து . முன் சூத்திரத்தினில் இசைத்தபடியே யிந்த வரிக் 
கும் இதற்கு மேல் வரி முற்றுக்கும் அந்தியமுந் துரியஞ்சட்க 
மும் உபாந்தியக் கீழிலக்கமுந் தொகைபெறக் கூட்டி வரைதல் 
லகுமேருவுக்கு நயம்பெற வருவதெனச் சொன்னார் இசைத் 
தமிழ் வல்ல புலவரென் றவாறு . 

( சு ) 


குருமேருவுக்கு 
வந்தன வேண்டிய மாத்திரை மட்டும் வரிக்குவரி 
தந்தன நாலறை விட்டுவிட் டேவரை சாரமென்மேல் 
உந்திடக் கண்டித் தறைக்கறை கீறுடன் கீழ்வரியில் 
முந்த முதலறைக் கொன்றெழு தந்திய மோடொன்றுமே , 

எ - து . வரப்படாநின்ற வேண்டிய மாத்திரை மட்ட்டுக்கும் 
வரிக்குவரி வலமாக நாலறை விட்டு ஒன்றொன்றின் மேலாக 
அறைக்கறை கண்டித்துக் கீறுவது . இதன் கீழ்வரி முதல் வரி 
முற்கோட்டில் ஒன்றெழுதுவது , இது வந்தியமாக அரைமாத் 
திரைக்கும் இரண்டாமறையிலு மொன்றே யெழுதுவ தென்ற 

( க எ ) 


வாறு , 


மேவிடு மந்த்ய முபாந்திய மானவி ரண்டு மூன்றைப் 
பாவு மறையில் வரைந்துநா லாமறைப் பாலந் தியக் 
தாவு முபாந்திய மாமூன்று மேவரை தானந்தியம் 
வாவு முயாந்திய மஞ்சா மறையில் வரையஞ்சையே . 


112 


எ - து . முன் சூத்திரத்தினில் மேவப்படாநின்ற வந்திய 
முபாந்தியமான விரண்டு மூன்றாமறையில் வரைந்தும் இந்த 
விரண்டு முபாந்திய மொன்றுமாக மூன்றும் நாலாமறையில் 
வரைவது . அந்திய மூன்றும் உபாந்திய மிரண்டுமான அஞ்சை 
யும் அஞ்சாமறையில் வரைவதென்றவாறு . 

( அ ) 


அஞ்சு முபாந்திய மூன்றாகு மெட்டையு மாறறைக்குட் 
டஞ்சுமிவ் வந்திய முபாந்திய சட்கமு மேபதினா 
லுஞ்சிடு மேழறைக் கிவ்வீதி முற்றுக்கும் வீதியின் மேல் 
விஞ்சு முதலறைக் கொன்றெழு தவ்வொன் றுபாந்தியமே . 


எ - து . முன் சூத்திரத்தினில் விரவப்பட்ட அஞ்சும் உபாந் 
திய மூன்றுமாக எட்டையும் ஆறாமறையில் வரைவது . இனி 
யிவ் வந்திய முபாந்திய சட்கமுங் கூட்டிய தொகை பதினாலையும் 
ஏழாமறையில் வரைந்தும் இவ்வீதி முற்றுக்கும் இப்படி லக்கங் 
கூட்டி வரைவது . இதற்குமேல் வரியில் முதலறையிலொன்றை 
யெழுதி யிந்தவொன்று முபாந்தியமான வொன்றுமென்றவாறு . 

( உக ) 


என்னு மிரண்டு மிரண்டறைக் கேவரை யேரந்தியக் 
துன்னு முபாந்திய மாமூன்றுங் கீழிற் றுரியமிரண் 
டுன்னுமிவ் வஞ்சு மறைமூன்றிட் டிவ்வரி மேல்வரிக்கும் 
பன்னுமித் தன்மை குருமேரு வுக்குப் பரிசதென்றே . 


எ - து . முன் சூத்திரத்தில் மேல் வரிக்குப் பகரப்பட்ட 
ஒன்றொன்றான விரண்டும் இரண்டா மறையில் வரைந்தும் 
இந்த விரண்டும் உபாந்திய மொன்றும் கீழ்வரித் துரியமிரண்டு 
மாக அஞ்சையும் மூன்றாமறையில் எழுதி யிவ்வரி முற்றுக்கும் 
இனி மேல்வரி முழுதுக்கும் அந்திய முபாந்தியமும் கீழ்வரித் 
துரியமுமாகச் சொல்லுங் குருமேருவுக்குப் பரிசு இத்தன்மைத் 
தாமென்றவாறு . 

( சல் ) 


113 


புலுத்தமேருவுக்கு 


தெருத்தொறும் வீதிக்கு வீதியோ ராறறை சென்றபின் 

[ மேல் 
வரித்தொ றறைக்கறை கண்டித்தெம் மாத்திரை மட்டுக் 

( குங்கீழ் 
உரித்தா முதல்வரி முற்கோட்டி லொன் றிட்டவ் வொன் 

[ றெடுக்கத் 
தரித்தே யிதிரண்டு மூன்றா மறையினிற் றான் வரையே , 


எ - து . வீதிக்கு வீதி ஆறறைவிட்டு மேலாக வரிக்குவரி 
கண்டித்துக் கீறி நினைத்திடு மாத்திரை மட்டுக்கும் வரைந்து 
கீழ்வரி முதலான முற்கோட்டிலொன்றை யெழுதி இதனை 
யெடுக்க இரண்டாமறையிலும் ஒன்றையுமெழுதி இவ்வந்திய 
முபாந்தியமான விரண்டு மூன்றா மறையினிற் றானே வரைக 

( சக ) 


வென்றவாறு . 


வரைவ திரண்டு முபாந்திய மொன்று மூன் றாமிதனைத் 
திரமென்னா லாமறைக் கந்த்ய உபாந்தியஞ் சேர் துரியம் 
விரவுமொ ராறஞ் சறைக்கிட்டு வந்த்ய முபாந்தியமுந் 
துரிய மொடுபத்து மாறறைக் கேயெனச் சொல்லுவரே . 


எ - து . முன்சூத்திரத்தினில் வரைந்த இரண்டான வந்தி 
யமு முபாந்தியமொன்றும் இம்மூன்றையும் நாலாமறையி 
லெழுதி யிவ்வந்திய முபாந்திய துரியமுமாக ஆறும் அஞ்சறைக் 
குள்ளே வரைந்து இனியந்திய வுபாந்திய துரியமொடு பத்தும் 
ஆறறைக்கே வரைவதெனச் சொல்லுவ ரென்றவாறு . ( சஉ ) 


சொல்வன வந்த்ய வுபாந்த்ய துரியத் தொகையினையே 
ழில்லறை பன்னெட்டு மேயிடு மிவ்வரிக் குத்தொகைதா 
னல்லது மேல்வரி முற்கோட்டி லொன்றிட்டு நன்னதியம் 
வல்ல வுபாந்தியந் தன்னோரிரண்டையு மன்னுடனே . 


எ - து . சொல்லப்படா நின்ற முன் சூத்திரத்து அந்திய 
வுபாந்திய துரியத்தையுங் கூட்டி யேழாமறையிற் பதினெட் 
டையும் வரைந்து இவ்வரி முற்றுக்கும் இப்படி லக்கங்கூட்டி 


15 


114 


யடைப்பது . இனி மேல்வரிக்கு முதலறையிலொன்றை யெழுதி 
யிவ் வந்தியத்துடனே உபாந்தியமொன்றுங் கூட்டி யிரண்டை 
யும் இரண்டாமறையில் வரைக என்ற வாறு . 

( சக ) 


உடனாரு மந்த்ய முபாந்தியங் கீழ்ச்சட்க 

முன் தொகையைத் 
திடமாக வஞ்சையு மூன் றறைக் கேவரை சேரந்திய 
முடனே யுபாந்தியங் கீழ்வரிச் சட்க மொடுபத்தையும் 
இடவே நினையறை நாலினி லந்த்ய வுபாந்தியமே . 


எ - து . முள் சூத்திரத்துடனே ஆராயப்பட்ட அந்திய 
முபாந்தியமுங் கீழ்வரிச் சட்கமுங்கூட்டின லக்கம் அஞ்சையும் 
மூன்றறைக்கே வரைவது . இவ்வந்திய முபாந்தியக் கீழ்வரிச் 
சட்கமுமாகப் பத்தும் நாலாமறையில் வரைந்தும் இனியிவ்வந் 
தியமும் உபாந்தியமும் மேல் வருவன வென்ற வாறு . ( சச ) 


இவ்வரி மேவுந் துரியமுங் கீழ்வரிச் சட்கமுமே 
நவ்வு மிருபத் திரண்டையு மஞ்சறை நாட்டிவ்வரிக் 
குவ்வெனு மேல்வரி முற்றுக்கு மித்தொகை கூட்டிவரை 
செவ்வையி தாம்புலு தம்மேரு வுக்குச் சிறப்பிதென்றே . 


எ - து . முன்சூத்திரத்திற் புகன்ற அந்திய முபாந்தியமு 
மிவ்வரியிலும், துரியமுங் கீழ்வரிச் சட்கமுங்கூட்டி இருபத் 
திரண்டையும் அஞ்சாமறையிலெழுதி இந்தவரிக்கும் இதற்கு 
மேல்வரி யனைத்திற்கும் இந்தப்பிரகாரம் இலக்கங்கூட்டி வரை 
தல் சிறப்பாம் புலுதத்துக்குமென்றவாறு . 


பெறவேயிதன் பலன் கீழ்ப்பந்திக் கோர்புலு தம்பிறவா 
னிறமேலிற் பந்திகட் கோர்புலு தங்கொண்டு நேர்பெருகுந் 
துறையே யிதற்கென்று சொன்னார்கள் மாதவத்தோர் 

புவியிற் 
குறைவேது மன்றி யிதன் மேற்சை யோகங் குறிப்பனவே , 

( சசு ) 


-து 


கலித்துறை 


115 


குறிப்புற நின்றது சையோக மேருவின் கோடு செல்லிற் 
செறிப்பி லரை முத லிரட்டித்தெம் மாத்திரைக் குந் 

தெரிந்து 
மறிப்பி னிரண்டறை மேனின்ற நாற்கோடு கீழ்வரைந்து 
பிறப்பி னிரண்டறை மேல்விட்டுக் காணப் 

பெறும்வலனே . ( சஎ ) 


வலமேவி மேனின் றங் கோரறை கீழள வும்வகுத்துக் 
குலமேவு மேலதி லிரண்டறை விட்டொரு கோடுவலங் 
தலமேவி மேனின்று கீழளவே வரை சாற்றுமதிற் 
பலமேவு மோரறை வீட்டினைக் கோடிப் 

படிவகுத்தே . ( சஅ ) 


வகுத்ததி லோரறை வீட்டுமுற் கோடு பரிந்துவலந் 
தொகுத்திணைக் கோடுவிட் டோர்கோடு கீறித் 

துணைவிடுத்தே 
மிகுத்திடு மூன்றறை யொவ்வொன்று 

விட்டுவிட் டேவரைந்து 
செகத்தினி லிந்த வறைகளின் பேரைத் திருத்துவமே . ( சசு ) 


திருத்திய வாம முடிவினில் நாற்பந்தி செப்பிடிலோ 
பொருத்து துருதம் லகுக்குருச் செய்ய புலிதமொவ்வொன் 
றுருத்தெழுந் தெட்சணத் தோர்பந்தி கொம்பு லகுவு தவுங் 
கருத்ததின் தெட்சணத் தோர்பந்தி கொம்புவிற் 

காண்பதுவே . ( டு ) 


காண்பதிற் றெட்சணத் தோர்பந்தி காண்புலு தம்பிறக்கு 
மாண்பி னதனுடன் சேர்பந்தி கோல்குரு வந்து திக்கும் 
பூண்பெறு தெட்சணத் தோர்பந்தி யம்புலு தம் வருமே 
சேண்பெற வோர்பந்தி வில்லுப் புலுதந் திகழுவதே . ( ருக ) 


சக . 1 மிகுத்தது . பா . வே . 


116 


திகழ்வலத் தோர்பந்தி கொம்பம்பு விற்றெட் சணம் 

பந்தியிற் 
புகழ்விழி யம்பு புலுதம் வரும்வலப் பொற்பந்தியில் 
மகிழ்சுழி வில்லுயிர் வந்துறுங் காணும் வலப்பந்தியிற் 
பகழியும் வில்லும் புலுத முமேவரும் பண்பிதுவே . ( ரு உ ) 


பண்பினிற் றெட்சண வந்ததி லோர்பந்தி யார்த்திடிலோர் 
கண்கணை வில்லுயிர் காண்பதுவே யொன்று காணிலிரண் 
டெண்பெறு மூன்றொரு நாலிந்த வங்க மெழுமறைகள் 
தண்பெறு நாலு மிருமூன்று நாலுந் தனித் 

தொன்றுமே . 


தனித்திடத் தேறுத பந்தியி லொவ்வென்று தான் வரைந்து 
குனித்திலபந்தியி லொன்றைவிட் டொன்று குறித்துவந்த 
பினைப்பொ றபந்தியில் மூன்றொழித் தொவ்வொன்று 

பெற்றிடவே 
இனிச்சொலப் பந்தியி லைந்தொழித் தொன் றிலக்கம் 

வரையே . 


வரைசேர் தலபந்திக் கந்த்ய வுபாந்திய மும்மருவி 
உரைசேரு மந்த்ய சமான த பந்தி யுடன் லபந்தி 
நிரைசேரும் லக்கந் தொகைசேரக் கூட்டி நிறுத்தியபின் 
தரைசேர் தகப்பந்திக் கந்த்ய துரியமுந் தந்திடுமே . 


தந்திடு மந்திய சமான தபந்தி கபந்தியினு 
முந்தி யிலக்க முறையெடுத் தேவரை முன்னரதப் 
பந்தி யலந்திய சட்கமு மந்திய பன்னுசம 
முந்து தபந்தி பந்தியிலக்க முடனுணரே . 


( டுசு ) 


ணரே லகபந்தி தன்னி லுபாந்திய மொண் துரியங் 
குணரே யுபாந்திய மான சமானத்திற் சுர்லபந்தி 
யிணரே கபந்தி யில்லக்கங் கூட்டுக வின்னிலத்திற் 
புணரே லபந்திக் கேயினி லக்கம் புனைந்திடுமே . 


( டுஎ ) 


கு . வந்த , பாவெ . 


117 


புனைந்த பொந்திய சட்க முபாந்தியம் போற்று சமம் 
வனைந்த லபந்தி பபந்தி யிலக்கம் வகைவரைந்து 
முனைந்தந் தகபந்திக் கெல்லாந் துரிய மொடு சட்கமும் 
நினைந்த துரியச் சமான பபந்தி நியமத்திடே . ( ரு அ ) 


நியமமும் சட்கச் சமான ககப்பந்தி யும் நிரைத்துத் 
துயரலக் கங்கள்காணா வறைதனைச் சூனியஞ்செய் 
தியல் தரு மாறறைத் திவியாட் சரம்வரு மென்றனர்பா 
வியனறி வாளர் புவிமீதி லென்றும் விளங்கிடவே . ( ருக ) 


விளங்குறு மிக்க தலகபந்திக்கு மிகுமிலக்கங் 
கொளும்படி யந்த்ய முபாந்த்ய துரியங் 

கொணர்ந்த பின்னர்த் 
துளங்கு துரிய சமான தலபந்தி தோன் றுலக்கம் 
உளங்கொளுபாந்த்ய சமான தலபந்தி 

யோங்குறுமே . ( சுய ) 


ஓங்குறு மந்த்ய சமான லக ( பந்தி ) யுற்றெடுத்தே 
பாங்குறு லக்கம் தலகபந்திக்குப் பரிந்தெழுதித் 
தாங்கு தலபந் தருபந் தியக்க முபாந்த்யசட்கந் 
தேங்குறு சட்கச் சமான தலபந்தி சேருவதே . 


( சுக ) 


சேருமு பாந்த்ய சமான தலபந்தி சென்றெடுத்துப் 
பாரினி லந்த்ய சமானத்தி லேலல பந்திநிறைத் 
தோரு மிலக்க மனைத்துந் தலபந்தி யுள்வரைந்து 
நேருந் தலகப பந்தி யிலக்கம் நிறுத்துகவே . 


( காட ) 


நிறுத்துக வந்த்ய துரியசட் கத்தினில் நின்றலக்கங் 
குறித்திடு சட்கச் சமான தகபந்தி கொள் துரியஞ் 
செறித்த சமானத் தபந்தி யிலக்கமுஞ் சேரந்தியம் 
பிறித்த சமான தகபந்தி தன்னிற் பிறந்ததுமே . 


118 


பிறந்த விலக்க மனைத்துந் தகம்பெறு பந்தியினில் 
நிறைந்திடத் தீட்டி லகப் பந்திக்கு நெருங்கிலக்கஞ் 
சிறந்த வுபாந்த்ய துரிய சட்கத்துடன் சென்றெடுத்து 
உறும்படி சட்கச் சமான லகப முகந்து கொள்ளே . ( சுசி ) 


உகந்த துரிய சமான லகப்பந்தி யும்மெடுத்து 
மிகுந்த வுபாந்திய மான கபந்தியு மேவுலக்கந் 
தகும்படி யந்த லகப்பந் திக்குச் சமைத்தெழுது 
செகந்தனில் வாமத்தில் நாலறை யேதிரி , யாட்சரமே , ( கூரு ) 


சரமே தலகப் பந்தி யிலக்கந் தனைப்பகரில் 
உரமேவு மந்த்ய வுபாந்த்ய துரிய முடன் சட்கமுந் 
திரமேவு சட்கச் சமானத் தலகந் திகழிலக்கந் 
துரமேவு துரியச் சமான தலபமுந் துன் னுகவே . 


( காக ) 


துன்னு முபாந்திய நின்ற சமானத்திற் சூழ்தகபம் 
பன்னு மிலக்கமுங் கண்டெடுத் தேபின் பயிலந்தியம் 

னு சமான லகப்பந் திக்கு ஹரியலக்கம் 
மன்னு தலகப் பந்திக் குரைத்தனர் மாதவரே . 


( சு எ ) 


மாதவர் சொன்ன சதுராட் சரம்வரு பந்தியொன்றே 
போதுறு தெட்சணம் வந்தத்தில் நின்று பொலிவு பெறும் 
பேதக மின்றி யறைகளின் லக்கம் பிழைகளின்றி 
மூதுரை பெற்றது சையோக மேரு முடிந்ததுவே . ( கஅ ) 


அந்திய வுபாந்திய துரிய ஷட்கத்தையும் அந்தியத்தினுப 
ரியையும் பாதாள சங்கை யந்தியபாபம் பிரதமதுரியபாபந் 
திரியஞ் சட்கபாபம் பஞ்சமம் எனக்கொள்க வென்றவாறு . 


சதுரங்கப் பிரஸ்தாரம் முற்றும் . 


இதன்பின் இந்நூலின் எட்டாம் பாடலும் , ஒன்பதாம் 
பாடலும் . 


119 


அரைக்கொன்றொன் றுக்கிரண் டாமொன் றரைக்குமூன் 

ராகுமிரண் 
டுரைக்குமொ ராறு மிரண்டரைக் கேபத்தொண் 

மூன்றினுக்கு 
நிரைக்குபத் தொன்பது மூன்றரைக்கே முப்பான் 

மூன்றொருநான் 
கிரைக்கு மறுபது நூற்றொரு நாலரைக் கிவ்வைந்துக்கே , 


நூற்றுத்தொண்ணூற்றொன்று அஞ்சரைசாதல் 

முந்நூற்றறுபா 
னேற்றிடு மாறுக் கறு நூற் றொருபது மாறரைக்குத் 
தோற்றிடு மாயிரத் தெண்பத்தொன் பான்சொலு 

மேழினுக்கு 
வீற்றா யிரத்துத் தொளாயிரத்தைம்பது மேவிடுமே 


ஏரேழரைக்குமு வாயிர நானூற்றெண் பத்தஞ்செட்டுக் 
காராரு மாறா யிரத்திரு நூற்று முப் பானிருமூன் 
றோராய்சங் கைக்கெட்டு மாத்திரைக் கேயுரைத் 

தோமிதனைத் 
தேராய்பின் வேண்டிய மாத்திரைக் கிப்படி தேர்ந்தறியே . 


துருத 

வரிக்கொன் றிரண்டைந்து பத்திரு பத்திரண்டு 
வருமொரு நாற்பத்து நான்குதொண்ணூற்றொன்று 

மன்னூற்றெண்பான் 
தருமொரு முந்நூற்றெண்பத்தெட்டு மாறுநூற்றுத் 

தொண்ணூற்றெட்டதாய்ப் 
பொருமா யிரத்துமுந் நூற்றறு பானெனப் 

போற்றினரே 


120 


போற்று மிரண்டா யிரத்தறு நூற்றிரு பத்திரண்டு 
வீற்றவை யாயிர நாற்பத்தொன் றொன்பதி னாயிரத்தொ 
டேற்றறு நூற்றுமுப் பான்பதி னெண்ணா 

யிரத்து முந்நூற் 
றோற்றுமுப் பத்தொன்ப தாமென நாடுந் தொகைப்பிறிவே 


பிறிவற்று முப்பத்து நாலா யிரத்தெழு நூற்றெழுபான் 
குறியுற்ற நான்கையு மாத்திரை யெட்டுக்குக் கூறுகின்றார் 
செறிவுற் றிடுகின்ற பாதாளத்திற்குத் திகழ்ந்தலக்கம் 
அறிவுற்ற சொற்றமிழ் வல்லோர் பரதத்தை 

யாய்ந்தெடுத்தே. 


என்ற பாடல்களும் , உசும் பாடலும் , 


சீருற்ற வந்த்ய வுபாந்த்ய திரிதியஞ் சேர் துரியந் 
தாருற்ற பஞ்சமஞ் சட்கமீ திற்றசங் கைக்குற்றது 
பேருற்ற வந்த்ய முபாந்த்ய துரியம் பெருஞ்சட்கமும் 
ஏருற்ற சொற்சது ராங்கத் தொகைக்கிங் கிசைந்திடுமே 


உற்றிடு சங்கைக்கு வீதிபன் னேழறை யொண் துருதம் 
பற்றும்பன் னாறறைக் கோலுக்குப் பன்னைந்து 

பார்க்கிற்குரு 
நற்றிடு வீதிப்பன் மூன்றறை யாந்தெரு நாட்டிலுயிர் 
பெற்றிடும் பன்னொன்று மாத்திரை யெட்டுக்குப் 

பேசரையே 


என்ற பாடல்களும் தொடர்பின்றி எழுதப்பட்டுள்ளன .. 


121 


தாண்டவம் நிலக்கடை 


-- 


தக்கத்தொங்கா - திக்கத் தொங்கா தக்கத்தொங்கா - 
திக்கத் தொங்கா தக்கத் , 

திக்கத்தொ . த - டெகுணங்கி 
தொ தெடெகிணத்தொங்கா டெகித தாடென செஞ் 
செண்ணக குண்ணகசெம் 

ணக்குண்ணகசெம் 
குண்ணக செம்ததா - தக்கத் தொங்கா திக்கத் தொங்க 
தகததொங்கா தீககத் தொங்கா தக்கா திக்கிகதொ 
டெகுணங்கி தொதனாடகிணதொங்கா - டெகிததடென , 


ணக 


ஒத்த சமநிலை யுடல்பிறிவு மண்டல 
மடிதர வறத்தினை மடிப்பு வகுப்பு 
வாத்திய முங்கண் டித்தனை ஒக்க 
ஆடியின்ன முண்டோ யெரியினங்கா ளென் றீசர்பேச 
நின்றாள் காளி யெண்ணங் குலைந்தே 
குத்தலிள வீச்சுச் சுத்தத்துடன் தாளெறிதல் கொண்டோ 
தெண்டா பாதவிதங் கொண்டது கண்டு 
பங்கில் சத்தி யுமையம்மை நின்று 
தாளெடாதே காளியென்றார் 
காலைத் தூக்கிலவள் வெட்கி நாணியே 
அத்தனார் காளியுடன் ஆலங்காட்டி லாடி யென்ற 
சுத்த நாடக வித மிருந்தவாறே . 


- 


தருநாட்டியம் 


அத்தனா ராலங்காட்டி லாடுமரனார் வேத 
சுத்தனார் வெள்ளிமன்றில் நித்தனார் இத்திறம் 
பாடிய ஈசர்எம்முடைய தாண்டவத்தை 
யெப்படிக்கண்டு மகிழ்ந்தீ ரென்னீரென்பவர் 
சத்தியமாக் கண்டோமென்று வானவர்கள் தாமுரைக்க 


16 


122 


சற்றுங்கண்டீரில்லையென்று தம்பிரான் சொல்ல 
முத்தமிழ் வள்ளுவன் கண்டான் அவன் பக்கல் செல்லு 

மென்றான் 
ஒத்துட னிவர்கள் கூடி யவனைக் கேட்கப் 
புத்திழை நெருடும் புல்லன் அறிவேனோ தம்பிரான்கள் 
பொற்குழை நக்கிய கூத்தன் புதுமை தன்னை 
அத்தனார் ஆலங்காட்டி லாடுமரனார் வேத 
நித்தனார் வெள்ளிமன்றில் நிர்த்தனாரே . 


இராகம் வயிரவி . 


சதி - தக்கத் தொகிடதக - தக்கத் தொகிட தக - தக்கத் 
தொ - திக்கத்தொ - திக்கு தக்க தகதத குக்கு திகுதிகு திக்கு 
தொங்கு தொங்காகக தொங்கு தொங்கத் தொம் . 


மார்க்கம் 


கந்தமலர் சூடிய சடையிடைக் கங்கையு மதியும் நின்றிலங்கப் 
புயமணி ( ந் ) தமாலை யிலங்கக் காளகண்ட நின்றொளிவிடவே 
வந்து முனிநடமது காணா வானவர்கள் தேவர்கள் 

தும்புருத நாரதரிசை பாடத் 
தத்தித் தொந்தோ தொந்தோமென் றாடினாரே --- 


ஐயர் கலியுக மெய்யனார் திருவம்பல வைகையடியுண்ட 

மார்க்கமே 


t 


ஆடினாரே -- மிக்க - நாடியோர் புகழ நளினவில் லடியார்கள் 
நன்ன நானன நகரித்த எனப்பாடி -ஆடினாரே . 


பெத்தை யத்தியக் கைதொழு மால் திருப் 

பேசிக் கூப்பிடச் சிரத்திற்கைகூப்பியே 
சுத்த சங்கீத நாரதர் பாடவே 

சோதி வெண்சுடர் தண்சுடரொளிரவே 
தத்தை நேர்மொழி சங்கரிதிரிசூலி 

தன்னில் கைத்தானந் தேயத்தாள மொத்துஞ்சொல் 


123 


தெத்ததெய் தாகத தித்திதெத் தெய்தெத்தெ 

தித்ததெத்தெதித தெத்தெ தெத்ததெ தெத்ததெ 
தித்தெயெனுஞ் சாத்த மாடினாரே - திருநடமாடினாரே . 


மஞ்சஞ் சுங்குழல் பிறையணி வாணுதல் - வாமத்தாடவே 

வெண் மதியுடன் சடையா டடி தொழவே 
விரிவிழி யுமையாள் தாளம் பிடிக்க 

மன்றிலாடிய மார்க்கமே - தக்கிட கிடதிகத் 
பந்தம் பன்னிருவர் பிடிக்கப் பார்கோலமது வள்ளுவர்காண 

பாருவு மேருவும் வாரியுஞ் சூழவே 

ஏழரை நாழிகையிவை சுழலத் 
தொந்திமென்று மத்தளங் கொட்டவே தக்கை யிடக்கை 

யுடுக்கையுடன் - தக்கிடகிடதிகி - திக்கிட கிடதிகி - 
தொங்கிடகிடதிகி - நங்கிடகிட திக - 


என்று சங்கர ராடினாரே . 


காரணமொன்று கண்டேன் கருணையாலென்னை 

யாண்டுகொண்ட 
பூரண வல்வி பங்கா புண்ணிய புனிதாபோற்றி 
நாரணனும் நான்முக னுந்தேடியுங் காணொணாத 

நாயகா ஞானமுர்த்தியே 
ஆரணிசடையுள்ளானே அரகரா நமசிவாயம் . 


தீருமானம் - தக்கிடகிட . FA - 

தரு 
அம்பர முனிவர்கள் சே சேயெனவே - 

ஆனந்தக்கூத்து மழகர் செஞ்சேசென 
தாகதகதிகதி செஞ்சேசென - சென்னிச் சேடன் 

கரத்தாட விண்ணோர்தொழும் 


1 


நாகையில் மேவிய கஞ்சனஞ்சணி விலிடியார்களிக் 
தாமயானை சேவிக்கமாலிரு செஞ்சேசென - தாகத ததிததிததி 


124 


செஞ்சென செஞ்செ சென செனக்கிட குககுந்தாரி செஞ்செ 
சென செஞ்செனத் தெஞ்சன னெனப்பாடி யாடினாரே - திரு 
நடமாடினாரே - 


இராகம் - நாத நாமக்கிரியை . 


--- 


சதி 

செம்செகணக செகணக செம் செகணக செகணக 
செஞ்செஞ்சென செகணக செகணக 

செம்செம் - செக 
ணக செகணக செஞ்செகணக செஞ்செகணக செஞ்செசெம்- , 


- 


கறுத்த சட்டையும் அக்குவடமுங் காதிலே கமலத் தோடுமாய்க் 
காலிற்சிலம்பு டமருகமுங் கையிற்கபால சூலமும் 
அறுக்கச் சொன்ன பாலகன் றன்னை யழைக்கச் சொன்னவர் 

தாமே 
திரு வாத்தியின் கீழ் வீற்றிருந்த ஆனந்த வயிரவனார் . 


கஞ்சுளியும் டமருகமுங் கையிற்கபால சூலமுங் 
கொஞ்சு சதங்கை சிலம்பு கிண்கிணி குவியென சிறுத்தாளுடன் 
செஞ்செ செனனெனவே சிறுத்தொண்டர் வாழ்மடந் தேடியே 
வஞ்சகமென்றிப் பிறப்பையறுத்திட வந்தாராதி வயிரவனார் . 


கறுத்த கண்டமுஞ் சிவந்தகுஞ்சி யுங் காதிலே வெள்ளை 

( முத்திரையும் 
நிறுத்திக் கையில் கபால சூலமு நிறும்மானமாகவே 
சிறுத்தொண்டர் தம்மை யமுதுகேட்கச் சிறுவனைக்கறியாகவே 
அறுத்துச் சமைத்த பிள்ளையை மீள அழைத்தாராதி வயிரவனார் . 


தீருமானம் : 


ஆட்டையெடுத்து வனத்திலொளித்து ஆருமறிய வல்லரோ 

அந்தமான பழனிமலையில் வந்து நின்ற வடிவுடன் 
ஓட்டையெடுத்து ஓட்டையேந்தி யொருத்தியுடனே 

யுண்கையாய் 
உதைத்தகாலை உளித்துவிடும் வனத்திலாடும் வயிரவனார் 


125 


வல்ல காட்டானந்தம் வயிரவம் வயிரவம் 

மற்றுமுள்ள ஆனந்தம் வயிரவம் வயிரவம் 
தில்லைக் காட்டானந்தம் வயிரவம் வயிரவம் 

சிதம்பர ராடிய வயிரவமே . 


ப 


செங்காட்டங் குடியெல்லா மானந்த மானந்தஞ் 

சிறுத்தொண்டன் மடமெல்லா மானந்த மானந்தம் 
பங்காட்டில் நடப்பது மானந்த மானந்தம் 

பவனிக்குள் வருவது மானந்தமே . 


இராகம் முப்பத்திரண்டுக்கும் விருத்தம் 


இருக்கதனிற் செனித்தது பூபாள வயிரவி குலம் 

வேதியர் மெய்துப்பே 
மருக்கமழ் பூபாள மேவும் வேளாகிரி பவுளிமா தினொடே 
திருக்குலவு மலகிரியைச் செப்பும் வயிரவிதனையே சேர்குறிஞ்சி 
தருக்குயர் தேவக்கிரிகை மேகரஞ்சி ராகமெட்டுஞ் 

சாற்றுந்தானே . ( க ) 


பன்னுமெசுரிற் செனனம் சீராக மிராகபஞ்சரி நிறம்பொன் 
மன்னுகுலஞ் சத்திரியர் சீராக மேவிடு மிந்தளத்தினோடே 
கன்னலெனு முகாரி பாடிலையினையே கருதுமிராக பஞ்சரிக்கு 
மன்னுசங்கராபரணந்தேசி லளித்தையுமிராக 

மாகுமெட்டே . ( 2 ) 


சாமவேதத்தி லுதித்து வந்தன மாளவி பச்சையினி நிறந்தான் 
நாமவசியன் வசந்தன்னையும் ராமக்கிரி வராளியோடே 
சாமந்தமெனப் புகலுமாளவிக்குக் கெவுடகுச் சரிதேசாட்சி 
யாமிந்து விளங்கு குண்டக் கிரிகையென விராகமெட்டா 

யறையுந்தானே . ( 1 ) 


126 


சேருமதர் வணத்து தித்தோர் வங்காளம் நாட்டை 

சூத்திரராஞ்சாதி 
கூரும் நிறம் வெண்மை வங்காளங் கொளுங்கன்னட கெவுளை 

குமரியோடே 
தீருங்காம்போதி தனாசியெனலாம் நாட்டையினைச் 

சேர்கே தாரஞ் 
சாருநாரண கெவுளை யாயிலியோடி ராகமெட்டுஞ் 

சாற்றுந்தானே . ( ச ) 


வை 

ஆணிராகமெட்டும் பெண்ணிராகம் இருபத்தி 
னான்குமாக முப்பத்திரண்டிராகமும் முற்றும் . 


127 


வங்கிய இலக்கணம் 


உலகிலெண் மூங்கி லுயர்கருங் காலி 
இலகு சந்தனஞ் செங்காலி வெண்கலத்துள் 
உத்தம மூங்கில் மத்திமம் வெண்கலஞ் 
சந்த மீறுமரந் தானிவை கூறில் 
ஐந்துமா முயர்நிலத் தாரநின் றோங்கி 
வந்துறி லியங்காமல் மயங்காமல் 
இளமை மாமுதுமை யிலாவகை தேர்ந்து 
வளமைநேர் நன்னாள் மதித்தவன் குறுகி 
ஆண்டொரு நூறு மான நன் மரமாய்க் 
கீண்டுகண் படுதல் திருகுத லிலாமல் 
முற்றிய மரத்தை மூறுடன் தரித்துக் 
குற்றமிலாதாய்க் கொண்டொராட் பருமம் 
வெட்டியெடுத்து மென்னிழ லதனில் 
இட்டுவைத்தோ ராண்டின் பின் இலக்கணந் 
தன்னாற் பிண்ட மிருபது பெருவிரல் 
முன்னாஞ் சுற்றளவொடுநால் விரலே 
யாமர மித்துளை யளவு நெல் லரிசி 
யோர் பாதிமரம் நிறுத்திக் கடைக 


குழல் - வங்கியம் ; அதற்கு மூங்கில் , சந்தனம் , வெண்கலம் , 
செங்காலி, கருங்காலியென ஐந்து மாம் ...இவற்றுள் மூங்கிலிற் செய் 
வது உத்தமம் ; வெண்கலம் மத்திமம் ; ஏனைய அதமமாம் . மூங்கில் 
பொழுது செய்யும் ; வெண்கலம் வலிது ; மரம் எப்பொழுதும் ஒத்து 
நிற்கும் . இக்காலத்துக் கருங்காலி சந்தனம் இவற்றாற் கொள்ளப் 
படும் ; கருங்காலி வேண்டுமென்பது பெருவழக்கு . இவை கொள் 
ளுங்கால் உயர்ந்த ஒத்தநிலத்திற் பெருக வளர்ந்து நாலுகாற்று 
மயங்கின் நாதமில்லையா மாதலான் மயங்கா நிலத்தின்கண் இளமை 
யும் நெடும்பிராயமு மின்றி ஒரு புருடாயுப்புக்க பெரிய மரத்தை 
வெட்டி ஒரு புருடாகாரமாகச் செய்து அதனை நிழலிலே ஆற இட்டு 
வைத்துத் திருகுதல் பிளத்தல் போழ்ந்துபடுத லின்மையை யறிந்து 
ஓர் யாண்டு சென்றபின் இலக்கண வகையான் வங்கியஞ் செய்யப் 
படும் . இதன் பிண்டியிலக்கணம் : - நீளம் இருபதுவிரல் ; சுற்றளவு 
நாலரை விரல் . இது துளையிடுமிடத்து நெல்லரிசியில் ஒரு பாதி 
மரன் நிறுத்திக் கடைந்து வெண்கலத் தாலே அணைசு பண்ணி இட 
முகத்தையடைத்து வலமுகம் வெளியாக விடப்படும் , 


- 


128 


உள துளைப் பரப்பு மொருவிரல் வெண்கலம் 
அணைசினா லிடமுக மடைத்தால் வலமுகம் 
வெளியாய்த் தூர்முகத் திருவிரல் நீக்கி 
ஒளிசேர் முதல்வாய்க் கேட்டுமிம் முதல் வாய்க் 
கேழங்குலம்விட் டேவளை வாயினும் 
தாழ்விலா திருவிரல் நீக்கி யதனடு 
நின்ற விரலெட்டினுமெட்டுத்துளை 
துன் றிரு பக்கத் துளை யீரிரண்டாய் 
விட்டிடு முன்னூல் மேவிடு துளை முகங் 
கிட்டு முத்திரையெனக் கிளர்ந்ததைத் தள்ளி 
யேழ்துளையினுஞ்சுட் டாவிரல் நடுவிரல் 
நீளணி விரலொடும் நிகருறும் வலக்கைப் 
பெருவிரலொழியப் பிறங்கு நால் விரலும் 
மருவவேழ் விரலும் வயங்கவே கண்டை 
சேர்த்ததில் வில்லை திகழ் சீவாளங் 
கோத்தப்புல் லூசி கொடுத்து வாய்வைத்துச் 


இனித்துளையள விலக்கணம் : -- அளவு இருபது விரல் , இதிலே 
தூம்பு முகத்தின் இரண்டு நீக்கி முதல் வாய் விட்டு இம்முதல் 
வாய்க்கு ஏழங்குலம் விட்டு வளை வாயினும் இரண்டு நீக்கி நடுவி 
னின்ற ஒன்பது விரலினும் எட்டுத் துளையிடப்படும் . இவற்றுள் 
ஒன்று முத்திரை யென்று கழித்து நீக்கி நின்ற ஏழினும் ஏழுவிரல் 
வைத்து ஊதப்படும் , துளைகளின் இடைப்பரப்பு ஒரு விரலகலங் 
கொள்ளப்படும் . 


சிறு 


இவ்வங்கியம் ஊதுமிடத்து வளைவாய் சேர்ந்த துளையை 
முத்திரையென்று நீக்கி , முன்னின்ற ஏழினையும் ஏழுவிரல் பற்றி 
வாசிக்க . ஏழுவிரலாவன : -- இடக்கையிற் 

இடக்கையிற் பெருவிரலும் 
விரலும் நீக்கி மற்றை மூன்றுவிரலும் , வலக்கையிற் பெருவீர 
லொழிந்த மற்றை நான்கு விரலும் ஆக ஏழுவிரலுமென்க . 

இவ்வங்கியத்து ஏழு துளைகளில் இசை பிறக்குமாறு : - அஃது 
எழுத்தாற்பிறக்கும் . எழுத்து சரிகமபதநி என்பன . இவ்வேழெழுத் 
தினையும் மாத்திரைப் படுத்தித் தொழில் செய்ய இவற்றுள்ளே ஏழி 
சையும் பிறக்கும் . ஏழிசையாவன : - சட்சம் , ரிடபம் , காந்தாரம் , 
மத்திமம் , பஞ்சமம் , தைவதம் நிடாதம் என்பன . இவை பிறந்து 
இவற்றுன் ளே பண் பிறக்கும் . 

(சிலப்பதிகாரம் , அரங்கேற்றுகாதை , அடியார்க்கு நல்லார் உரை ) 


129 


சரிகம பதநீ யெனுஞ்சத் தெழுத்தாற் 


பரிவுறு நாதப் பண்ணது பிறக்க 
ஏழிசை பிறக்கு மிதனுள்ளே சுத்தஞ் 
சூழ்முத லாரிய கீதமே துலங்க 


ஐவகை காந்தார மத்திமம் பஞ்சமம் 


தைவத நிடாதந் தன்னுளே ராகந் 


துளையினால் நிகழுஞ் சுருதியைந் தென்ன 
விளை வுறு சத்தமிதற் கெல்லாம் பொருந்தும் 


தாய மேளமெனத் தான் புவி வானி 
ராயே தெய்வ மாமிதன் பெருமை 
செங்கண்மா லுவந்து சிறப்புட னூதும் 
வங்கிய மென்றே வழங்குவ மிதற்கே . 


வங்கிய லட்சணத்துக்கு அகவல் முடிந்தது முற்றும் 


. 


17 


130 


மத்தள இலக்கணம் 


அகவல் 


வேம்பு பலாக் கருங்காலி செங்காலி 
ஆம்பல செம்மர மாத்தியா மொன் றில் 1 
ஆரநீரி லண்டைய தின் றிப் 
பேராக் காற்றிற் பெருவெயி லின்றிக் 
கன்றிய தன்றிக் கண்முற்ற லன்றி 2 
யின்னள றன்றி யிடர்கண் மற்றின்றிப் 
பின்னிலை சிபுத்தல் பீறுபொத் தன்றி 
விரவிய மரத்தில் விளங்கிய மரமாய்ப் 
பரவியன்னாளிற் பண்ணுதல் துவக்கிப் 
பிண்டத்தி லரைவிற் பெருமைய தாக்கிக் 
கண்டத்தி லரைவிரற் கனமுடைத்தாகி 
இடது முகத்திலிடம் பதினால் விரல் 
வலது புறம் பதின்மூவிரல் மானம் 
பரந்தெழுந் திரண்டு பக்கமு மொத்துத் 
திரண்டெழு நாற்பத் தெண்விரல் நீளமாய் 
இரும்பினால் வாரினா லியற்சக்கிரவளையம் 
பொருந்திட வுயர்ச்சி பொத்துப் புறத்திற் 
சூட்டிளைப்பில்லாச் சுகமா யப்பசு 
மாட்டினிலாறு மாதக் கன்றின் 
நோயில் நுடங்கா நொடியில் மரித்த 
தோலினால் மூடித் துளை பதினாறு 


மத்தளத்திற்குரிய மரங்களின் இயல்பும் அவற்றைக் கொள் 
ளும் முறையும் மத்தளத்தின் வடிவும் அமைக்கும் முறையும் பிறவும் 
கூறுகின்றது . 

1. அத்தியா மொன்றில் பா . வே . 
2 , கன் முற்றலன்றி பா . வே . 


131 


1 


சுத்த மத்தளத்திற் றோன் றச்செய் 
சுத்தபேரி சல்லி மத்தளத்திற் 
பதினாறு விரல்மே லிருபத்தினான்கு 
நடுவினி லிரட்டை படுநற்றுளையாய்க் 
கோத்திள வாரிற் கோமூத் திரிகமாய் 
வார்த்துளை தோறும் வலித்துற வரிந்து 
குண்டலிப் புறங்களிற் கோளுற வெண்வீரற் 
றண்டிமானங்குலந் தன்னிற்சுற்றி 
அரையமை நாணு மழகுற வமைத்து 
இருகூறாகி யிசைந்த பூதியும் 
ஒருகூறாகி யுணரா வண்ணமுங் 
கூட்டிய பதத்திற் கொள்கை யறிந்து 
வாட்டிய சக்கிர மாக வளையம் 
வாமந்தன்னில் மார்ச்சனை யிட்டுப் 
பூமிதெக்கணத்திற் பொற் கணமிட்டு 
நாதமறிந்து நன்னிலை பார்த்து 
மோதிய தத்தித்தொன் னென்னு முறையிற் 
பாட லெழுத்துப் பதிந்து நாதம் 
நீடிய வெழுந்து நெறிமுதலறிந்து 
சுத்தமுந் தேசியுந் தோன் றத் தெரிந்து 
மத்திம முடுக்கம் விளம்பித மிவற்றின் 
வண்ணமா மூவகை மத்தளந் தனக்கு 
நண்ணிய தேவதை நந்திகே சுரனெனத் 
தாங்கிய கைகள் தான் பிறைக்கையா 
யோங்கிய பெரியோ ருரைத்தன ரிவற்றை 
அரனார் தாண்டவமாட நந்திகே 
சுரனார் கொட்டிய சுத்த மத்தளமே . 


மத்தள லட்சணம் முற்றும் . 


132 


அஷ்டகணம் 


0 பகணமே யாதிகுருப் பான் மதியந் தெய்வம் 


புகலரிய நன்மை புகழாம் - மகணம் 
நிலையாகு மூன்று குரு நீணிலமே தெய்வந் 
தொலையாத செல்வமெனச் சொல் . 


எ - து 


ஒரு குரு ; இரண்டுலகுநேர் - ஆக நாலுமாத்திரை 
இதற்குத் தெய்வம் சந்திரன் , நல்ல புகழாகிய கீர்த்தியாம் . 
மகணத்துக்கு மூன்று குரு - ஆறுமாத்திரை . இதற்குத் தெய்வம் 
பூமி , மிகுதியாகிய செல்வமுண்டாமென்றவாறு . 

( க ) 


0 ஆதிலகுயகண மானபுனலே கடவுள் 
ஏத மறத்தழைத்த லேபலமாம் - போதம் 
முழுதி லகுநகண மொய்சுவர்க்கர் தெய்வம் 
பழுதறும் ஆயுப் பலம் , 


C 


எ - து . 


எ 


யகணத்துக்கு ஒரு நேர் இரண்டு குரு-ஆக அஞ்சு 
மாத்திரை . இதற்குத் தெய்வம் அப்பு -குற்றமின்றித்தழைத் 
தல் இதன் பலம் . நகணத்துக்கு மூன்றுலகு - மூன்று மாத்திரை . 
இதற்குத்தெய்வம் சுவர்க்கம் . இதன்பலன் ஆயுள் வர்த்திக்கு 


மென்றவாறு . 


0 சேரும் நடுக்குருவே செப்புஞ் செகண மொளி 
கூரிரவி தெய்வங் கொடும்பிணியாங் - காரிகையாய் 
ஈற்றுக் குருச்சகண மென்னுங் கடவுளது 
காற்றுப் பரதேசங் காண் . 


0 இக்குறியிடப்பட்டன தாள சமுத்திர வெண்பாக்களாகும் . 

பகணம் - 11 மகணம் 444 
யகணம் ) 44 நகணம் 


உ . 


133 


எ -து . செகணத்துக்கு 

செகணத்துக்கு லகு குரு லகு . ஆக மாத்திரை 
நாலு . இதற்குத் தெய்வம் ஆதித்தன் , இது நோய்க்கிடம் , 
சகணத்துக்கு மிரண்டு நேர்குரு - ஆக நாலுமாத்திரை . இதற் 
குத் தெய்வம் வாயுவு . இதற்குப் பரதேசம் போதல் பலமென்ற 
வாறு . 

( ங ) 


0 நடுவிலகு வந்தால் நயக்கும் ரகணங் 
கடவுள் பணி சாவுபலன் காட்டு - முடிவிலகு 
எண்ணுந் தகண மெழிலம்பரங் கடவுள் 
பண்ணுமிடி யே பலம் . 


எ - து . 

ரகணத்துக்குக் குரு - லகு - வில் ஆக மாத்திரை ரு . 
இதற்குத் தெய்வம் சேஷன் , இதன் பலன் மரணம் . தகணத் 
துக்கு இரண்டு வில் - லகு , ஆக மாத்திரை ரு . இதற்குத் 
தெய்வம் ஆகாசம் . இதற்குப்பலம் வறுமை யென்றவாறு . ( ச ) 


மகணமது பூமி யகண மது செல்வமாம் 
பகணமதி நகணஞ் சொர்க்கஞ்- தகணம்வான் 
சேர்செகண மாதித்தன் சீர்ச்சகணமே வாயு 
மாரகணமே நாகமாம் . 


( ரு ) 


அஷ்டகண முற்றும் . 


( 5 ) செகணம் 14 1. சகணம் 114 , 
( ச ) ரகணம் 4 14 . தகணம் 4 4. 1 . 


3 


134 


1 


* 


தாண்டவம் பதினாறாவன * 

கலித்துறை 
ஆதியனுப் பிரகாசமும் பீடம் புட்பாஞ்சலிமிக் 
காது புயங்கமுந் தேசியுந் தேசியொத்துக்கருதும் 
நீதிநிழல்வைப்பு வகுப்புடன் வாக்கியம் நேர்கவுத்தம் 
ஓதனுக்குத் தெண்ட பாதமு மீரெட்டென்றோதினரே . 

அகமார்க்கம் பதினாறுக்குந் தரு வரலாறு விபரம் : 
தரு . திருமாலயனும் வானவருந் தேவேந்திரனும் நாரதனும் 

வருமாதவஞ்சேர் முனிவோரும் வந்து வணங்கி மனமகிழக் 
கருமாமுகில்சே ரளகமயிற் கன்னியொரு பாகத்துறையும் 
அரனா ராலங் காடதனில் அன்பால் நடித்த ஆதியிதே . ( க ) 

வெண்பா 
ஆதிதனக் காதியா மாவன்ன பின்ன முடன் 
ஓதும் லலிதை யுயர் சட்டம் - போதத் 
தணிசரப லீலை யரங்கமுட னுத்தீக் 
கனமுடனே தீபகமாங் காண் . 

( உ ) 
தாண்டவம் , நிருத்தம் , நாட்டியம் எனக் கூத்து விகற்பத்தினை 
மூன்றாக வகுத்துரைப்பர் சிலப்பதிகார வுரையாசிரியர் . இவற்றுள் 
நாட்டியம் என்றது புறநடத்தை எனக் குறிப்பிடுதலால் முன் 
கூறிய தாண்டவம் என்பது அகமார்க்கப் பொருள்பற்றி வரும் என 
உய்த்துணர்தல் கூடும் , இடையே யுள்ள நிருத்தமென்றது அகச் 
சுவை முதலியன கலவாத சுத்த நிருத்தத்தினை . 

1 இது நூற்றெட்டுக் கரண முடைத்து எனவும் சொக்கம் என் 
னும் பெயருடையதெனவும் சிலப்பதிகார வுரையாற் புலனாம் 

இராசதம் , தாமதம் , சாத்துவிகம் என்னும் அகச்சுவைபற்றித் 
தோன்றும் உணர்வு அகமார்க்கப் பொருளாகும் - இவ்வகத்துணர்வு 
பற்றித் தோன் றியனவே திருவாலங்காட்டில் இறைவன் ஆடிய ஆதி 
என்னுங் கூத்து முதலாகத் தெண்டபாதம் என்பதீறாகவுள்ள பதி 
னாறு தாண்டவங்களுமாம் . இவற்றை மெய்க்கூத்தென்பர் . இவை 
சாந்திக்கூத்தின் பாற் சார்த்தியுரைக்கப்படும் . நாய்கன் சாந்தமாக 
ஆடிய கூத்துச் சாந்திக்கூத்தெனப்படும் என அடியார்க்கு நல்லார் 
கூறுவது இங்கு ஒப்புநோக்குதற்குரியது 

தரு : - கூத்து நிகழுங்கால் இடையிடையே அவ்வாடலுக் 
கேற்பத் தந்து இசைக்கப்பெறும் இசைப்பாடல் தரு என வழங் 
கப்பெறும் . தந்து உரைத்தலைக் குறிக்கும் தரவு என்னுந் 
தமிழ்ச் சொல் பேச்சுவழக்கில் தரு எனச் சிதைந்து வழங்கிய 
தாதல் வேண்டும் . 

முகில் - மேகம் , அளகம்- கூந்தல் 
கள்னியென்றது உமாதேவியை 

ஆதி என்னும் தாண்டவத்திற்கு உரிய தாளங்களாவன : 
ஆதிதாளம் . வன்னபின்னம் , லளிதை , சட்டம் , சரபலீலை , அரங் 
கம் , உத்தீக்கணம், தீபகம் என்பனவாம் . 

( உ ) 


( க ) 


135 


தரு- செகம் வானளவோ ரடியாகச் செய்த திருமாலிசை கூற 
நகமான துவோர் தனுவாக நத்தார் புரஞ்செற்றிட விமையோர் 
முக மாதியமுக மாதியாக முதலானதுவுங் களிகூற 
அகமார்க்கத் தாலாலங்காட்டி லரனாராடும் அனுவிதுவே ( ங ) 


வெண்பா 


அனுவுக்குக் காருதியு மாய்தற்பன முங் 
கனமாங் கிரீடை குடுக்க - மினமாகுங் 
குந்த முடனே குளிரிலகு சேகரமு 
குந்தமிவை யேழுங் குறி . 


தரு - படியாற் சிறந்த இருநாழி பாடியளந்த நெற்கொண்டு 

மடியா துலகை வளர்த்தருளும் வாலகெவுரி யொருபாகன் 
துடியாற் சிறந்த விருகரஞ்சேர் சோதி திருவாலங்காட்டின் 
அடியார்க் கெளியா னகத்தொளியான் 

ஆடும் பிரகாச மிதுதானே . ( ரு ) 


வெண்பா 


பிரகாசமரங் காபரணம் பின்னிரதி தாளந் 
தகாது தியங் கந்துரங்கந் தன்னொ - டுகாதுவரும் 
நிச்சா ருகம்பங்கம் நேருமிரு மூன்றுமென 
வைச்சார் பொதிய முனிவன் . 


( கூ ) 


ங . செகம்வான் அளவு ஓரடியாகச் செய்த திருமால் என்றது 
அவர் மாவலிச் சக்கரவர்த்தியிடம் மூவடி மண் வேண்டித் தன் அடி 
யால் தாவியளந்த கதையினைக் கருதியது . திருமால் இசைபாட 
இறைவன் நடித்தான் என்பது கருத்து . நகம் - மலை , மேரு. தனு - வில் 
நத்தார் - விரும்பாத் பகைவர் . 

அனு என்னும் தாண்டவத்திற்கு உரிய தாளங்கள் : - காருகி 
தற்பணம் , கிரீடை , குடுக்கம் , குந்தம் , இலகு சேகரம் , முகுந்தம் என் 
னும் இவையேழுமாகும் . 

டு . என்றும் இளையாளாகிய உமாதேவியார் காஞ்சி நகரத்தில் 
எழுந்தருளி இறைவனருளால் இருநாழி நெல்லைக் கொண்டு எல்லா 
அறங்களையும் வளர்த்தருளிய புராண வரலாறு இச்செய்யுளிற் 
குறிக்கப்பட்டது. 

பிரகாசம் என்னுந்தாண்டவத்திற்குரிய தாளங்கள் : 
அரங்காபரணம் , இரதிதாளம் , துதியங்கம் , துரங்கம் , நிச்சாரு 
கம் , அபங்கம் என்னும் ஆறுமாம் . 


136 


தரு - கையார் பாசங் கொடுங்காலன் கரியவடிவைக் 

கண்டடியேன் 
நையா வகை 1 தந் தெனையாண்ட நளினப் பதத்தான் 2 

மழுவெடுத்தான் 
பையா டரவுங் 3 கடுக்கையு - நற் பாகீரதி யுந் தரித்த 

பிரான் 
ஐயா னன னாலங்காட் டாடும் பீடமிதுதானே . ( எ ) 


வெண்பா 


பீடமே சச்சபுடம் பேசரிய செம்படையும் 
நாடுமிடை யொத்துடனே நல்லோர்கள் - தேடும் 
பெரியதொரு காரிகையும் பின்னாஞ் சதுமுகனும் 
கருணை யதிர தியாங் காண் . 

( அ ) 
தரு - இனியதவஞ்செய் திருநாற்பத்தெண்ணாயிரமா மிருடிகளும் 

முனிவர் குழாமும் வாசவனும் முளரிக்கணனும் வேதாவும் 
அனைவோர் வந்தஞ் சலி புரிய அருள்சேர் திருவாலங் 

காட்டில் 
புனிதன் றனியே நடித்தருளும் புட்பாஞ்சலியு மிதுதானே . 

( கூ ) 
வெண்பா . 
புட்பாஞ் சலிபார்ப் பதிலோசனன்பொருந்தும் 
நட்பான கோகுலமு நாடுமே - தட்ப 
மணிகண்ட கங்காள மாமிராச சூடா 
மணியுடன்மாத் தாண்டமென வை , 


( எ ) 1. வருந்தாதபடி , 2. நளினப்பதத்தான் - தாமரைமலர் 
போலும் திருவடிகளையுடையான் , 3. பை ஆடு அரவு எனப்பிரித் 
துப் பொருள் கூறுக : பை - படம் , அரவு - பாம்பு . 4. கொன்றை , 
5. கங்கை . 6. ஐந்து முகங்களையுடையான் . ஆனனம் - முகம் . 

( அ ) பீடம் என்னும் தாண்டவத்திற்குரிய தாளங்கள் : 
சச்சபுடம், செம்படை , காரிகை , பின்னசது முகன் , கருணையதி , இரதி 
இவ்வாறுமாம் . இவற்றுள் செம்பை , காருகி என்பன செம்படை , 
காரிகை என ஏடுகளிற் சிதைந்து காணப்படுகின்றன . 

( க ) வாசவன்- இந்திரன் . முளரிக்கண்ணன்- திருமால் , வேதா 
-பிரமன் . 

( ய ) புட்பாஞ்சலி என்னுந் தாண்டவத்திற்குரிய தாளங்க 
ளாவன : - பார்ப்பதிலோசனம் , கோகுலப்பிரியம் , கண்டகங்காளம் , 
இராச சூடாமணி , மாத்தாண்டம் என்பனவாம் , 


137 


தரு - பிறைசேர் பணிலச் சடாமகுடப் பெம்மான் 

கைமான் தரித்தபிரான் 
கறைசேர் கண்டன் கங்காளன் காலகாலன் கபாலத்தான் 
மறைசேர் ஒலியும் மணவொலியும் மாறாத் திருவாலங் 

காட்டின் 
நறைசேரிதழித் தொடையீசன் நடிக்கும் புயங்க 

மிதுதானே , ( யக ) 


வெண்பா. 


புயங்கந் தனக்குப் புகல்சமதாளத்தொ 
டியங்குசிங்க நாதணீ டேங்கி - வியன் கொடுகம் 
வைத்தா னிவைநான்கும் வண்பொதிய மாமுனிவன் 
இத்தா ரணி மகிழ வே . 

( யஉ ) 


தரு - ஆதி நடுவீறில்லாத அகண்ட பரிபூரணன் அடியார் 
கேதந் தவிர்த்தன் புடனாளுங் கிள்ளை மொழிமா 

துமைபாகன் 
சீதமதி சூடிய சடையன் தேவன் திரிபுராந்தகன் விந்து 
நாதன் திருவா லங்காட்டில் நடித்த தேசியதுதானே . ( யங ) 


வெண்பா 


தேசிகெச லீலை திரிபின்னம் நாந்தியுடன் 
மாசிலிடோம் புள்ளி மகரந்தம் - நேசந் 
தருதாள மைந்துமெனத் தண்பொதியந் தன்னில் 
வருமா முனிவனுரைத் தான் . 


( ச ) 


( மூக ) பணிலம்.சங்கு , சடையிற் கங்கை நீருண்மையாற் சங்கும் 
உளதாதல் பெறப்படும் . கறை - நஞ்சினது கறுப்பு . நறை - தேன் , 
இதழித்தொடை - கொன்றை மாலை . 

( 02 ) புயங்கம் என்னும் தாண்டவத்திற்கு உரிய தாளங்கள் : 
சமதாளம் , சிங்கநாதம் , டேங்கி , வியன் கொள் துகம் ( ? ) இவை நான் 
குமாம் . 

( s ) கேதம் - துன்பம் , கிள்ளை - கிளி , சீதமதி - குளிர்ந்த 
திங்கள் , திரிபுராந்தகன் - திரிபுரத்தினை அழித்தவன் . 

( யச ) தேசி என்னும் தாண்டவத்திற்குரிய தாளங்களாவன : 
கெசலீலை , திரிபின்னம் , நாந்தி , டோம்புள்ளி , மகரந்தம் என்பனவாம் 


18 


138 


1 


தரு 
முன்னான் மறைதே டரியபிரான் மூவாமுதலாம் உமைபாகன் 
கன்னா ரமுதாய் விட மதனைக் கருதியயிலுங் கறைக்கண்டன் 
ஒன்னார் புரஞ்செற் றிட நகைத்த வோராயிரநாமத் தொளிரு 
மன்னாந்திருவா லங்காட்டான் ஆடுந்தேசியொத்திது 

தானே . ( டு ) 
வெண்பா 
தேசியொத்துக் கண்பாஞ் செகற்சம்பை யும்புவியில் 
நாசமில்லா வாழன்ன நாதமுடன் - நேசந் 
தருசன்னி. மாசனையுந் தாவுமெக் கதாளந் 
துருதசே கரமுமெனச் சொல் . 

( சு ) 
தரு 
பாரோர் வானோ ரந்தரர்கள் பரவிப்பணியும் பரப்பிரமன் 
சீராரிரத கிரியாளன் செம்பொன் மேருச் சிலையனையான் 
தாரா ரிதழிச் சடைமுடியான் தவத்தோர் தவமாந் தனி 

முதலான் 
ஆரார் போகத் தாலங்காட்டி லரனாராடும் நீதியிதே . ( எ ) 
நீதி யிரச்சு நிபஞ்சிலக்கு மீசன் மலர் 
மாதே பிரகாச மட்டமுடன் --ஓதுமரங் 
கப்பிர தீபகம் விட்டிமகங் காளத்தொ 
டப்பணிசொல் பூர்ணகங்காளம் . 

( யஅ ) 


மிடு . 1. மூவாமுதல்- கெடாத முழு முதற்பொருள் . 

2. கன்னலாரமு தாய் என ற்பாலது கன்னாரமுதாய் எனச் 
சிதைந்துவந்தது . கன்னல் ஆர் அமுது - கருப்பஞ்சாறு . 

3. அயிலும் - உண்ணும் . 
4 , ஒன்னார்- பகைவர் . 
கா . தேசியொத்து என் னுந் தாண்டவத்திற்குரிய 

தாளங்க 
செகற்சம்பை , அன்ன நாதம் , சன்னிமாசனை , எக்கதாளம் , 
துருத சேகரம் என்பனவாம் . 

யா எ . 1. இரதகிரி- வெள்ளி மலை 

1 அ . நீதியென்னுந் தாண்டவத்திற்குரிய தாளங்களாவன : 
இரச்சுகம் : இலக்குமீசன் , பிரகாச மட்டம் , அரங்கப்பிர தீபகம் , விட்டிம 
கங்களாம் , பூர்ணகங்காளம் என்பனவாம் , 


ளாவன : 


139 


தண் 


3 


தரு 
பணா ரறுகோ டி தழிதும்பை தளவங் குவளை சாதிபிச்சி 
நண்ணா ரரவச் சடி லத்தான் நாடற்கரிய நவநாதன் 
பண்ணா ரிசைகேட் டரக்கனுக்குப் பார்வானளித்த 

பண்பாளன் 
அண்ணா மலையாலங்காட்டில் அரனாராடும் நிழலிதுவே . 


வெண்பா 


நிழல்வீர விக்கிரமம் நேயத் துடனே 
யெழில்சேர் வனமா லிகையும் - அழகா 
யுள வசந்த தாள மொருமூன்று மென்றே 
வளமை யுடனுரைத்தான் மால் . 


( உய ) 


தரு 
சிரபேதம் பன்னான்கு திஷ்டி சேர்பேதம் பன்னைத் தொடங்கந் 
தருமேள கிரியை பதினாறுஞ்சாற்று மறுபானாறுகையும் 
வருகாற் றொழில்நாற் பான் மூன்று மருவுங்கரணம் 

நூற்றெட்டும் 
அரிதாம் பொருளுற் றாலங்காட்டி லரனாடும் 

வைப்பதுதானே . ( உக ) 


க . ( 1 ) தளவம் - முல்லை , ( 2 ) குவளை - நீலோற்பலம் , ( 3 ) 
நவநாதன்- சிவம் , சத்தி , நாதம் , விந்து , சதாசிவன் , மகேசுரன் , 
உருத்திரன் , திருமால் , அயன் எனும் ஒன்பது வகையாய் நின்ற 
தலைவன் ; என்றது இறைவனை , நவம் - ஒன்பது . இவ்வொன்பது 
வகையினுள் முதல்நான்கும் இறைவனது அருவத்திருமேனி ; நடு 
நின்ற சதாசிவம் என்பது அருவுருவத் திருமேனி; பின்னுள்ள 
நான்கும் உருவத்திருமேனி (சித்தியார் சுபக்கம் கசு ச ) , 4. இராவ 
ணன் பாடிய இசைகேட்டு அவனுக்கு நிலவுலக ஆட்சியையும், 
வானுலக ஆட்சியையும் வழங்கியருளியவன் , பண்ணாரிசைகண்டு 
என்றும் பாடம் . 

நிழல் என்னுந் தாண்டவத்திற்கு வீரவிக்கிரமம் , வன 
மாலிகை , வசந்தம் என்னும் மூன்று தாளங்களும் உரியனவாம் . 

சிரவகை பதினான்கு , கண்வகை பதினைந்து , அங்கக்கிரியை 
பதினாறு , கைவகை அறுபத்தாறு , காலினாற் செய்யுந்தொழில் நாற் 
பத்து மூன்று , கரணம் நூற்றெட்டு இவை பொருந்த இறைவன் 
வைப்பென்னுந் தாண்டவத்தை யாடினார் என்றவாறு . 


உய் . 


உக 


140 


வெண்பா 


வைப்புக் கிராசதா ளத்துடனே மாமயிலே 
முப்புலியெண் மல்லிகா மோதகமும் - தப்பாமற் 
கற்றவி லம்புடனே காற்கடந்த தாளமுட 
னற்றதொரு தாள முநான் காம் . 


( உஉ ) 


தரு 
தாரா கணஞ் சேர் மதியரவு தங்குங்கங்கா நதிச்சடிலன் 
ஓராயிரம் பூதப்படையோ டுயருங்காளி மனமயரப் 
பேரா ரகமார்க் கத்தொழிலைப் பெரிதாப் பேயாப் பிறித்திலங்க 
வாரானுமதா யாலங்காட்டி லரனாராடும் வகுப்பிதுவே . ( உக ) 


க 


வெண்பா 


வகுப்பு விலோகிதம் பின் வாழுஞ்சீ ரங்கந் 
தகைப்புடைய தோர்மதனன் தாள - மிகப்பாரோர் 
நண்ணு திரியச்சிரமிந் நான்குவரு மென்றுரைத்தார் 
தண்ணளிசேர் கும்பமுனி தான் . 


( உச ) 


தரு 


முடிகாணாதா னடிகாணா முராரி காண அண்டருடன் 
படி மீதுறுவோர் பற்பலரும் பாடி வணங்கிப் பரவியிடத் 
துடியூடனலு மழுமானுந் தோதீந் தீந்தோமெனவதிர 
அடியார்க் கெளியானாலங்காட்டி லரனாராடும் 

வாக்கியமிதே . ( உடு ) 


உஉ . வைப்பு என்னும் தாண்டவத்திற்குரிய தாளங்கள் இச் 
செய்யுளிற் குறிக்கப்பட்டுள்ளன . 


உக . ( 1 ) தாராகணம் - விண்மீன் கூட்டம் , 


உச . வகுப்பென்னுந் தாண்டவத்திற்கு விலோகிதம் . சீரங்கம் 
மதனன் , திரியச்சிரம் என்னும் இந்நான்கு தாளங்களும் உரியவாம் . 

உடு . ( 1 ) முராரி - திருமால் . ( 2 ) படி -- பூமி , 


141 


வெண்பா 


வாக்கியஞ்சீ னந்தனஞ்சொல் வாழ்பிரிதி சிங்கனந்தன் 
தாக்கியவா ரோகிமட்டந் தன்னுடனே - வாக்கினாற் 
சாற்றும் பரிக்கிரமஞ் சட்பிதா புத்திரிதம் 
ஏற்றுமிரு மூன்றுமா மென் . 

(உசு ) 


தரு 
தக்கித் தக்கிட கிடதகிதா தாதிர துரதா தங்கிடதா 
திக்கித் திக்கிட கிறகிற திகி திகி தகதக திகதத்தீ 
தொக்கத் திததீ தொகதொங்கா தொந்தோந்தொந்தோ 

மென்றதிர 
அக்கொக் கணியா லங்காட்டானாடுங்கெவுத்த மிதுதானே ( உ.எ ) 


வெண்பா 
கவுத்துவமுக் கோலொரொற்றுக் காண்செய் படையென் 
றுவைத்துவா னாடுமதை யோர்ந்து- பவித்திரமாய் 
ஆடினாள் காளியிதற் காகவுளச் சூதாக 
வூடினாள் வாடி யுனி . 

தரு 
காதார் குழைநெக்கிட வவனே கடிதிற்காணாதெடுத் தணியும் 
போதார் பாதன் வேதாந்தப் பொருளா னொருநா ள றியா தான் 
சாதா ரித்தே சாக்கிரிகாந் தாரீ சீகா மரவிசைசேர் 
ஆதா ரத்தா லாலங்காட்டில் அரனாராடுந் துணுக்கிதுவே . ( உக ) 

வெண்பா 
துணுக்குச்சாங் காப்பிரியஞ் சொற்கமல லோசன் 
கணுக்கினிய நேர்தட்டங் கண்ண 

னணிக்கம் 
வருதெய் வசிகா மணிபடி மட் டஞ்சீர் 
தருசெம்பொற் கோட்டமிவை தான் . 


உசு . 


வாக்கியம் என்னுந்தாண்டவத்திற்குச் சீனந்தனம் , பிரிதி , 
சிங்கனந்தன் , ஆரோகி மட்டம் . பரிக்கிரமம் , சட்பிதாபுத் திரிகம் , 
என்னுந் தாளங்கள் உரியனவாம் . 

உ அ . கவுத்துவம் என்னும் தாண்டவத்திற்கு முக்கோல்களும் 
ஓரொற்றும் அமைந்த தாளமும் செம்படையும் உரியன . 

உக . ( 1 ) நெக்கிட - நெகிழ்ந் துகழல . ( 2 ) கடிதில் -- விரைவில் 

கம் . துணுக்கு என்னுந் தாண்டவத்திற்குச் சாங்காப்பிரியம் ,, 
கமலலோசன் ,கண்ணன் , தெய்வ சிகாமணி , படிமட்டம் , செம்பொற் 
கோட்டம் என்னுந் தாளங்கள் வருவனவாம் . 


142 


வெண்பா 


தெண்ட பர தந்தனக்குச் சேர்சம்பை தாளமென 
அண்டர்பிரா னன்பா லருள் செய்தான் - வண்டிசைகள் 
நீடுமா லங்காட்டில் நித்தனார் காளியுட 
னாடுபொருள் தாளமிவை தான் . 

( ங்க ) 


வெண்பா 


அண்டர்பிரா னம்பலத்தி லாடிப் பரதவிதங் 
கொண்டதெல் லாம்பரவை கொண்டதற்பின் - தெண்டபதங் 
கட்டினான் அண்டரெல்லாங் காணாப் பதங்காணக் 
கிட்டினா ரண்டத்தைக் கீண்டு 

( 2 ) 


ஆதியக மார்க்கவகை யம்பலத்தா னாடும் விதம் 
வாதினொடு காளி நட மாடுமதைச்- சோதியுன்னி 
அண்டத்தைக் கீண்டயன் மால் யாவருங்கண் டேயிறைஞ்சத் 
தெண்டபதஞ் சேர்த்தான் சிரம் . 

( நக ) 


அகமார்க்கப் பொருள் தாண்டவம் பதினாறுக்கும் தருவும் 
தாளவெண்பாவும் முற்றும் . 


கூக . தெண்டபரதம் என்னும் தாண்டவத்திற்குச் 

சம்பை 
தாளம் உரியது . 

இச்செயலை ஊர்த்துவ தாண்டவம் என வழங்குவர் . 


க . 


143 


பதினெண்தேசம் 


கலித்துறை 


சிங்களஞ் சோனகஞ் சாவகஞ்சீனந் துளுக்குடகங் 
கொங்கணங் கன்னடங் கொல்லந் தெலுங்கங் 

கலிங்கம்வங்கம் 


கங்கமகதங் கவுடங் கடாரங் கடுங்குலிசந் 
தங்கும் புகழ்த்தமிழ் சூழ்பதி னேழ்புவி தாமிவையே . ( க ) 


வெண்பா 


கடல்கிழக்குத் தெற்குக் கரைபொருவெள் ளாறு 
குடதிசைக்குக் கோட்டைக் கரையாம்- வட திசைக்கு 
யேணாட்டுப் பெண்ணை யிருபத்து நாற்காதஞ் 


சோணாட்டுக் கெல்லையெனச் சோல் 


( உ ) 


பாண்டிக்கு மேல் திசையே பன்றிமலை கீழ்கடலாம் 
ஆண்டகையாய் தெற்கே யலைகடலாம்- நீண்ட 
வடதிசைக்கு வெள்ளாறு மால்வழுதி நாட்டின் 


இடமிதனைச் சொன்னா ரிவை . 


க . சிங்களம் முதல் குலிசம் என்பது ஈறாகவுள்ள பதினேழு நாடு 
களும் தமிழகத்தைச் சூழ்ந்து விளங்கும் நாடுகளாம் . 1. கடுங் 
குசலந் - பா . வே . 

உ . சோழநாட்டின் எல்லை கூறுகிறது : - கிழக்கே கடல் , தெற்கே 
பாண்டி நாட்டையடுத்து ஓடும் வெள்ளாறு , மேற்கே கோட்டைக் 
கரையென்னும் ஊர் , வடக்கே தென்பெண்ணையாறு இவை சோழ 
நாட்டின் எல்லைகளாம் . 1. வட திசையிலேணாட்டுச்செய்யான் 
பா , வே . 2. சோணாட்டு எல்லை யென்றே சொல் --பா . வே . 

க . மேற்கே பன்றிமலை , கிழக்கே கடல் , தெற்கே கடல் , 
வடக்கே வெள்ளாறு என்பன பாண்டி நாட்டின் எல்லைகளாம் . 


144 


வடக்குப் பருமலையாம் வைகாவூர் தெற்குக் 
குடக்குவெள் ளிப்பொருப்பங் குன்றங் - கிழக்குக் 
களித்தண் டலையளவு காவிரிசூழ் நாட்டிற் 
குளித்தண் டலையளவுங் கொங்கு . 


( ச ) 


செங்கமா மேற்கு வடக்குந்தி சேயாறு 
பொங்கு கடல்கிழக்குப் பூண்முலையாய் - சங்கமூர் 
வெள்ளாறு தெற்கு விளங்கு மகதையருக் 
குள்ளான நாடென் றுரை , 


( 0 ) 


சேயாறு தெற்குத் திருவேங்கடம் வடக்கு 
மாயா கடல்கிழக்கு வாணுதலாய்- தூய 
இடபகிரி மேற்கு விதுதொண்டை நாட்டின் 
அடைவதனைச் சொன்னா ரவை . 


( சு ) 


நந்திமலை மேற்கு வடக்குநதி பெண்ணையாஞ் 
சிந்துநெல்லிப் பட்டுடனே சேர்கிழக்கு - முந்திப் 
பெருமலையே தெற்காம் பிறங்கு முரசற் 
குரைசெயும்நா டென்றே யுரை . 


( எ ) 


ச . ( 1 ) பெரும்பாலை . ( 2 ) குடக்குப்பொருப்பு வெள்ளிக்குன்று . 
( 3 ) கிடக்கு ( 4 ) நாட்டுக் , ( 5 ) குழித்தண்டலை பா . வே . 

குளித்தண்டலை இக்காலத்துக் குளித்தலை என வழங்கும் . 

வெள்ளிப்பொருப்பங்குன்றம் - இக்காலத்து வெள்ளியங்கிரியென 
வழங்குவது . 

டு . மேற்கே செங்கண்மா ( செங்கம் ) , வடக்கே சேயாறு , கிழக்கே 
கடல் , தெற்கே வடவெள்ளாறு ( நிவாநதி ) இவை மகத நாட்டின் 
எல்லைகளாம் . 

சு . தெற்கே சேயாறு , வடக்கே திருவேங்கடம் ( திருப்பதி ), 
கிழக்கே கடல் , மேற்கே இடபகிரி இவை தொண்டை நாட்டின் 
எல்லைகளாம் . இப்பழம் பாடலால் வடக்கே திருவேங்கடம் முடிய 
வுள்ள நிலப்பகுதி தொண்டைநாடாகும் என்பது துணியப்படும் . 

எ . மேற்கே நந்திமலையும் வடக்கே வடபெண்ணையாறும் 
கிழக்கே சிந்து நெல்லிப்பட்டு என்னும் ஊரும் தெற்கே பெருமலையும் 
முரசர் நாட்டின் எல்லைகளாம் . 


145 


காஞ்சிதிருக் கோவலூர் காவிரிப்பூம் பட்டினமாம் 
வாஞ்ச மதுரைவளர் வஞ்சிநக - ராஞ்ச 
முரசர் பதியரங்க முற்றுந் தமிழுக் 

கரசர் பதியென் றறி . 
தமிழ் நாட்டின் எல்லை விரிவு பிரமாணங் கண்டு கொள்க . 


( அ ) 


S 


கற்றதுகை மண்ணளவு கல்லா துலகளவென் 
றுற்ற கலைமடந்தை யோதுகிறாள் - வெற்ற 
வெறும்பந் தயம் பேச வேண்டாம் . புலவீர் 
எறும்புந் தனகைக்கெண் சாண் .. 


( க ) 


அ . இப்பாடல் தமிழகத்திலுள்ள நாடுகளின் தலைநகர்களைத் 
தொகுத் துரைக்கின்றது . 

1. யோதுகின்றாள் . 2. வெற்றி , மெத்த . 3. கூற . 4 . 
வேண்டா . 5. எறும்புந்தன் கையாலெண் சாண் . 

இப்பாடல் ஔவையார் பாடியதென்பர் . இதனைப் பரத சங் 
கிரக நூலாசிரியர் என்ன தொடர்பில் தொகுத்தார் என்பது 
விளங்கவில்லை . 


பா . வே . 


19 . 


146 


* பொருத்தவியல்பு 


: 


பகர் செய்யுள் மங்கலஞ்சொல் லெழுத்துத் தானம் 

பாலுண்டி வருண நாட் கதியே யென்றாய்ப் 
புகரில்கண மெனப் பத்தும் பிறங்கு கேள்விப் 

புலவர்புகல் முதன்மொழிக்குப் புகல்வர் செம்பொற் 
சிகரகிரி யெனப் பணைத்துப் புடைத்து விம்மித் 

திரண்டெழுந்து வளர்ந்திளகிச் செறிந்த கொங்கைத் 
தகரமலர்க் குழற்கருங்கட் குமுதச்செவ்வாய்ச் 
சரிவளைக்கைக் கொடியென்னத் தயங்கு மாதே 


மாமணிதேர் புகழமுத மெழுத்துக் கங்கை 

மதிபருதி களிறுபரி யுலகஞ் சீர்நாட் 
பூமலைகார் திருக்கடல் நீர் பழனம் பார்சொற் 

பொன்றிகிரி பிறவுமுதல் மொழிச்சீர்க்காகும் 
நாமவகை யுளி சேர்தல் பொருள தின்மை 
நலமிலதாய் வைத்தல் பல பொருளாய்த் தோன்றல் 
ஆமினிய சொல்லீறு திரிதல் போலும் 
ஆதிமொழிக் காகாவா னந்தமாமே . 


( உ ) 


* இத்தலைப்பிலுள்ள பதினொரு பாடல்களும் கி . பி . 16 - ஆம் 
நூற்றாண்டிரான பரஞ்சோதியார் என்பவராலியற்றப்பட்ட சிதம் 
பரப்பாட்டியலில் பொருத்தவியலைச் சார்ந்தனவாகும் . இசை நாடகப் 
பாடல்களை இயற்றுவோரும் அந் நூலிற் சொல்லிய பொருத்தங்களை 
மேற்கொள்ள வேண்டும் என்பதனை அறிவித்தற்பொருட்டு அந்நூற் 
பகுதி இங்கு எடுத்துச் சேர்க்கப்பெற்றுளது . 

க . மங்கலம் , சொல் , எழுத்து , தானம் , பால் , உண்டி , வரு 
ணம் , நாள் , கதி , கணம் என இப் பத்துவகையானும் செய்யுளுக்குப் 
பொருத்தம் கொள்ளப்படும் . 

இச்செய்யுளின் பின்னி ரண்டடிகளும் மகடூஉ முன்னிலை . 

2 . மா , மணி , தேர் , புகழ் , அமுதம் , எழுத்து , கங்கை , மதி , 
பரிதி , களிறு , பரி , உலகம் , சீர் , நாள் , பூ , மலை , கார் , திரு , கடல் , 
நீர் , பழனம் , பார் , சொல் , பொன் , திகிரி என்பனவும் இவற்றின் 
பொருளொடு தொடர்புடைய பிற சொற்களும் செய்யுளுக்கு முத 
லில் வரும் மங்கலச் சொற்களாம் , இன்பமில் ஓசைப் பிரிவாகிய 
வகையுளிசேர்தலும் பொருளில்லாதனவும் நன்மையில்லாதனவும் . 
அதுவோ இதுவோ என்று ஐயுறத்தக்க பலபொருளுடையனவும் 
ஈறுதிரிந்தனவும் ஆகிய சொற்களும் செய்யுளின் முதன் மொழிக்கு 
ஆகாதனவாம் . 


147 


ஆனவெழுத் தொன்பதே ழைந்து மூன்றாம் 

ஆகாதெட் டாறுநான் காதிச் சீர்க்கே 
ஊனமில்லா அஆவும் இஈ ஐயும் 

உஊ ஒள எ ஏயும் ஒஓவுந்தான் 
தானமதை வகையாமந் தாதி தன்னில் 

தலைவன் பேர் முதலெழுத்துப் பாலனாதி 
மேனிரையெண் ணிற்பால குமார ராசர் 
வேண்டிடும் வேண்டாவிருத்த மரணந்தானே . 


( 6 ) 


மருவுகுறி லாணெடில்பெண் ணவரவர்க்கா மதுவே 

மயங்கினுமாம் வரலாகா பேடொற் றாய்தம் 
உரியகச தநபமவ வேழோ டாதி 
யுயிர்க்குறில்நான் கிவையமுத மாதிச்சீர்க்கும் 
ரியதசாங்கத்தயற்கு நலம தாகும் 
அமுதமொழித் தல்லாத வெழுத்துங் கான்மாத் 
திரையளபஃகேனமுடன் மூன்று நஞ்சாய்ச் 
செப்புமெழுத் திவையெல்லாந் தீதாமென்பர் . 


( ச ) 


1. ஒன்பது , ஏழு , ஐந்து , மூன்று ஆகிய எழுத்துக்களையுடைய 
சீர்கள் முதன் மொழிக்கு உரியன . எட்டு , ஆறு , நான்கு ஆகிய 
எழுத்துக்களையுடைய சீர்கள் முதன் மொழிக்குப் பொருந்தாதனவாம் , 

அஆ , இஈ ஐ , உஊ ஒள , எ ஏ , ஓஓ என்னும் இவை முறையே 
தலைவன் பேர் முதலெழுத்து வருமாயின் பால , குமார , இராச , 
விருத்த , மரணம் என ஐவகைத் தானமாம் . பால குமார ராசர் 
எனும் இவை மூன்றும் வேண்டப்படும் , விருத்த , மரணம் விலக்கு 
தற்குரியன . உ ஊ.வும் , எஏ - யும் , ஒஓ ஔ - வும் என்பது சிதம் 
பரப் பாட்டியலிலுள்ள பாடம் . 

சீ . குற்றெழுத்து ஆண்பால் , நெட்டெழுத்து பெண்பால் , 
இவை அவரவர்க்கே வரினும் விரவிவரினும் பொருந்தும் . ஒற்று . 
ஆய்தம் என்பன ஆண் பெண் இரண்டிலும் சேராத பேடு எழுத்துக் 
கள் . இவை முதன் மொழிக்குப் பொருந்தாதனவாம் ; கசதநப 
மவ என்னும் ஏழு எழுத்துக்களுடன் அ இ உ எ என்னும் நான்கும் 
அமுதவெழுத்துக்களாம் . இவை முதற்சீர்க்கும் தசாங்கத்திற்கும் 
நன்கு பொருந்துவன . இவையொழிந்த பிற எழுத்துக்களும் கால் 
மாத்திரையுடைய மகரக்குறுக்கம் , அளபெடை , ஆய்தம் இம் 
மூன்றும் நஞ்செழுத்துக்களாம் . 


148 


தீதிலுயி ரீராறு முதலொற்றாறுந் 

திருமறையோர்க் கடைவேயொற் றாறும் வேந்தர்க் 
கேதிலவ றனக்கள் வணி கர்க்காகு மற்றை 

யெழுத்துளவை சூத்திரர்க்கா மியன்ற சாதி 
ஓதிமன்றன் படைப்புயிரே யரன்மால் செவ்வேள் 

உம்பர்கோன் பருதிமதி மறலி நீர்க்கோன் 
காதலள கேசன் முத லிவ்விரண்டாய்க் 
கம்முதல்மூ வாறொற்றுங் கருதிச் செய்தார் . 


( டு ) 


கருதுமுயி ரடைவேநான் கைந்து மூன்று 

கார்த்திகையே பூராட முத்தி ராடம் 
உரை தருகவ் வரியினான் கிரண்டு மூன்று 

மூன்றோண மாதிரையே புணர்தம் பூசம் 
இருமைகொள்சவ் வரியினான் கைந்து மூன்றங் 

கிரேவதி யசுபதி பரணி ஞகர மூன்றும் 
வருமவிட்டந் தகரமிரண் டேழு மூன்று 
வளர்சோதி விசாகமே சதய மன்னும் . 


( சு ) 


கு . பன்னீருயிரும் ங் ச் ஞ் ட் ண் என்னும் ஆறொற்றும் 
அந்தணர்க்காம் , த்ம்ய்ர் என்னும் ஆறும் அரசர்க்காம் , 
ல்வ்ன் என்னும் நான்கும் வணிகர்க்காம் , ழ் ள் என்னுமிரண்டும் 
பின்னவர்க்காம் . பிரமனாற் படைக்கப்பெற்றவை பன்னி ரண்டுயிர் 
களும் . ககர முதலாகவுள்ள மெய் பதினெட்டும் முறையே இவ்விரண் 
டாய் அரன் , மால் , முருகன் , இந்திரன் , சூரியன் , சந்திரன் , இயமன் . 
வருணன் , குபேரன் என்னும் ஒன்பதின்மராற் படைக்கப்பட்டன . 


சு . அ ஆ 

அ ஆ இ ஈ- கார்த்திகை , உ ஊ எ ஏ ஐ- பூராடம் , ஓ ஓ 
ஔ - உத்திராடம் , க கா கி கீ - திருவோணம் , கு கூ- திருவாதிரை , 
கெ கே கை - புநர் பூசம் , கொ கோ கௌ - பூசம் , ச சா சி சீ - இரே 
வதி , சு சூ செ சே சை அசுவினி; சொ சோ சௌ - பரணி , ஞ ஞா 
»ெ - அவிட்டம் , த தா -- சோதி , தி தீ து தூ தெ தே தை -- விசா 
கம் , தொ தோ தௌ - சதயம் . 


149 


சதிர்திகழ் நவ் வினிலாறு மூன்று மூன்றுந் 

தருமனுடங் கேட்டையே பூரட்டாதி 
திதமிகுபவ் வரியினான் கிரண்டோ டாறுத் 

திரமுதன் மூன் றாமவ்வி லாறு மூன்று 
மிதின் மூன்று மகமாயி லியம்பூரந்தான் 

யவ்வியாவுத் திரட்டாதி யூயோ மூலம் 
உதவியவம் முதனான்கு மொழிந்த நான்கும் 
உரோகணியாம் மிருகசீரிடமாம் பேர்நாள் . 


. 


( 
எ 
) 


பேர்நாளுற் பவநாளாதல் மூவொன்பான் 

பிரித்தொன்று மூன்றைந்தே ழாகா தெட்டாங் 
கூரிராசியும் வயினா சிகமு மாகா 

குறில் வன்மை யீறொழிக்கில் வானோர்க்காகும் 
நேர்நெடிலின் முதனான்கீ றில்லா மென்மை 

நிலமக்கள் கதிமுதற்சீர்க்காகும் ஓஓ 
ஏர்மருவும் யரலழற விலங்காமற்ற 
வெழுத்து நரகர் கதிமுன்னிது வாராதால் , 


( அ ) 


வானிலகு நேர்குருவே நிரையாம் வெண்சீர் 

வரில்தபத வகண நாட் பரணிமும் மீன் 1 
ஊனமிலாப் புனர்பூசம் பூசம் வாணாள் 

உற்றபுகழ் சூனியம் நோய் பலன்களாகுந் 
தேனனையாய் வஞ்சிச் சீரடைவே நான்குந் 

திகழ்சரம யகண நாட் சோதியாரல் 2 
தானமுறு கேட்டை சதயந்தான் கேடு 
சாவு திரு மகிழ்ச்சி பலன் தரத்தொடங்கும் . 


( க ) 


நொ 


ந நா நி நீ நு நூ-- அனுடம் , நெ நே நை - கேட்டை , 
நோ நௌ -- பூரட்டாதி , ப பா பி பீ - உத்திரம் , பு பூ -- அத்தம் , பெ 
பே பை பொ போ பௌ --சித்திரை , ம மா மி மீ மு மூ-- மகம் , மெ 
மே மை -- ஆயிலியம் , மொ மோ மௌ -- பூரம் , ய யா - உத்திரட் 
டாதி , யூ யோ -- மூலம் , வ வா வி வீ உரோகிணி , வெ வே வை வௌ 
--மிருகசீரிடம் . 

க . 1. மும்மீன்- மிருகசீரிடம் 2. ஆரல் - கார்த்திகை . 


150 


துறக்கமதி வான்பருதி காய்ச்சீர் முன்னுஞ் 

சூழ்காற்றுத் தீ நிலநீர் கனிச்சீர் பின்னும் 
நிறுத்தகண மிவ்விரண்டாம் அகவற் சீரின் 

நேரீறு வெள்ளைச்சீர் நிரைவஞ்சிச்சீர் 
சிறப்புடையிவ் விரண்டு மாங் கணப்பேர் மற்றுந் 

திகழியற்சீர்க் கயன் திருக்கோக்கருடன் முன்னும் 
வெறுத்தபின்னுமாமென்ப திறைவனாட்கு 
மேவுகண நாட்பொருத்தம் வேண்டுமாதோ . 


/i 


( ய ) 


ஆவதுமங் கலத்தேற்ற பரியாயச் சொல் 

லடை கொடுத்து முதற்சீருக் கடுத்தசெய்யுண் 
மேவுமுதலிடைகடை மங்கலச்சொல் வைத்தல் 

விதியெழுத்துப் பால்வருண மயங்குமென்ப 
வாவுமுதல் நற்கதியால் முன்னோர் நூலின் 

மங்கலத்தால் நஞ்சுசில வமுதமாகுந் 
தூவமுத மெனிற்கதியிற் பழுது போமேற் 
றொடர்கலப்பா மிம்மரபின் றொடக்கஞ் சொல்வாம் . ( கக ) 

பொருத்த வியல்பு முற்றும் . 


. கணம் எனினும் சீர் எனினும் ஒக்கும் . முதற்கண்வருஞ்சீர் 
தேமாங்காயாயின் வான்கணமெனவும் , கருவிளங்கனியாயின் நிலக் 
கணமெனவும் , புளிமாங்காயாயின் சந்திரகணமெனவும் , கூவிளங் 
கனியாயின் நீர்க்கணமெனவும் வழங்கும் . இவை நான்கும் நல்லன 
என்பர் . முதற்கண் வருஞ்சீர் கருவிளங்காய் ஆயின் அந்தரகண 
மெனவும் கூவிளங்காயாயின் சூரியகண மெனவும் தேமாங்கனியா 
யின் வாயுகணமெனவும் புளிமாங்கனியாயின் தீக்கணமெனவும் 
வழங்கும் . இவை முதற் சீராகவரின் தீதென்பர் . நேரீற்று மூவசைச்சீர் 
வெண்சீர் எனவும் நிரையீற்று மூவசைச்சீர் வஞ்சிச்சீர் எனவும் 
வழங்கும் . தேமா , புளிமா , கருவிளம் , கூவிளம் என்னும் இயற்சீர் 
நான்கிற்கும் முறையே அயன் , திரு , கோ , கருடன் தெய்வமா 
மெனவும் கூறுவர் . 


| 


கக . முன் சொன்ன வற்றிற்குப் புறனடை . 


151 


முதன்மொழிக்குச் சீராவன 


+ தேர்மா மணிபுகழ் கங்கை பருதிசொற் சீருலகம் 
பார்நாள் களிறு மலர்பூத் திருப்பழ னம்பரிநீர் 
காரார் கடல்பொன் றிகிரி யெழுத்து மதிகடவுள் 
தாராருங் தோகை விசும்பு கயல்முர சஞ்சங்கமே . 


எ.-து. இந்தச் சீர் முப்பத்து மூன்றும் பாட்டுடைத்தலைவ 
னுக்கு முதன் மொழிக்காமென்றவாறு . 


* அஆவும் பாலன் இஈ ஐயுங் குமாரனாம் 
உ ஊ ஒள வும்ராசனும் பொருந்தும் - எ ஏ 
விருத்தன் ஓ ஓமரண மென்றல் பொருந்தா 
திருந்து முதன் மாமொழிக்குச் சீர் . 


எ.-து. இவை யைந்தில் பாட்டுடைத்தலைவனுக்குப் பால 
குமாரன் இராசன் இந்த எழுத்து முதன்மொழிக்குப் பொருந் 
தும் . விருத்த மரணமும் பொருந்தாவென்பாதாம் . ( உ ) 


+ தேர் முதலாகச் சங்கம் ஈறாகச் சொல்லப்பட்ட இச்சொற்கள் 
எல்லாம் பாட்டில் முதன்மொழியாக வருதற்குரிய மங்கலமொழி 


களாம் . 


வா 


எ ஏ 


ஆ - பாலப்பருவம் , இ ஈ ஐ - குமாரப் பருவம் , 
ஒள - இராசப்பருவம் . 

விருத்தப் பருவம் ஓ ஓ 

மரணம் . 
இவ்வைந்து தொகுதியுள் பாட்டுடைத் தலைவன் பெயரின் முத 
லெழுத்தமைந்த தொகுதியைப் பாலப் பருவமாக்கொண்டு அது 
முதலாக ஐந்து தொகுதியையும் முறையே எண்ணி விருத்த மரணம் 
என்பவற்றுக்குரிய எழுத்துக்களைப் பாடல் முதற்கண் விலக்குவது 
பிற்காலப் பாட்டியல் நூலுடையார் மரபாகும் . 


152 


தேவதைரூப அவினயம் 


மதிநதிச் சடிலர் வயங்குநன் னடத்தின் 
கதியுறு பதினா றாங்கையிற் கவினத் 
தேவதைரூபந் திகழுரைக் கவினயப் 
பாவனை பாரிற் பகர்வன் விநாயகன் 
ஆறுமுகவன் அயன் அரி அரன் மதன் 
கூறுமிராமன் குலிசனோ டையன் 
உமைமந் தாகினி யுயர்திரு நாமகள் 
அமைவுறு விந்தை யவமிகு சேட்டை 
பிராமி நாராயணி பெறுகெவு மாரி 
வராகி இந்திராணி மாயேசு வரியும் 
அன்ன சாமுண்டி யமரர் காடுகாள் 
பன்னுறுவசி ரதி பாற்பொது வர்மகள் 
ஏரு மாதித்தன் எழில்மிகு சந்திரன் 
வாகினங் காரகன் மலி புதன் வியாழன் 
தங்கிய சுக்கிரன் தயங்கிடு சனியும் 
பொங்கு மிராகு புகழ்கே தக்கினி 
அந்தக னிருதி யாரும் வருணன் 
வந்த வாயு வளனிறை குபேரன் 
ஈசா னன்னோடிவர்கள் நாற் பான் மூன் 
றேசாத் தேவதைக் கிவையவி நயவிதிச் 
சொல்லார் கணபதி தொகுங்காப் பாகுமுன் 
அல்லார் குழல் கேள் அரும் பொருள் வகையே 


( க ) 


* தெய்வங்களின் உருவங்களைப் புலப்படுத்தும் மெய்ப்பாடு 
களைக் கூறுவது . 
க . இவ்வகவல் 

வ்வகவல் அவினயத்திற்குரிய தெய்வங்களின் பெயர் 
பளைத் தொகுத் துரைக்கின்றது . 


153 


( க ) 


( உ ) 


( ங ) 


விநாயக னிலையே மேவு துதிக்கை 
தனாது கரத்திற் றங்குறை கரழுந் 
தத்தந் தொழில் கொடு தற்பண மாகி 
யொத்த பதஞ்சம நிலையுறுவதுமே . 
விசாக னிலையே விளங்கிரு கையும் 
உசாவுறு கத்திரி யாக்கி யுயர்த்தி 
ஈராறு கரமுக மியல்புடன் காட்டல் 
பாரா முறைபதம் பகரு மென்றனரே . 

. 
பிரமனிலையே பேசி விடக்கை 
விரவிய பதும கோசம் விளங்க 
வலக்கை சந்தங்கிஷம் மார்புடன் பொருந்த 
நலத்தகு பாதம் நற்சமனிலையே . 
நெடுமால் நிலையே நிகரி லிருகரத் 
தொடுதிரி பதாகைத் தொடுதோள் நிறுத்தி 
இருகர மபய வரதமு மிசைய 
மருவு சமனிலை வனபத முறுமே . 
ஈசுவர னிலையே யெழில்வலப் பாதம் 
மாசில் சதுர மாகி வயங்க 
இடக்கை யிடக்கா லேந்திட வாம 
நடிப்பொடு புசங்கமாய் நலமுட னிசைய 
வலக்கை யராள மாகமற்றைக்கரம் 
நிலைப்படு தன்றொழில் நிகழ்த்துமென் றனரே . 
இராமனிலையே இடக்கை சிகரம் 
விராவிய வலக்கை மேம்படு கடகம் 
போதுகு மேனிப் புனிதமாங் கமலப் 
பாதஞ் சமனிலை யெனப்பகர்ந் தனரே . 
இந்திர னிலையே யிடக்கை யராளம் 
வந்திட நெற்றி வயங்க வலக்கை 
திரிபதா கமதாய்த் திகழமேற் போய்விளி 
கருதவரல் சிகரங் காட்டலென் றனரே 


( ரு ) 


( சு ) 


( எ ) 


க . தனாது -தனது . 
உ . விசாகன்- முருகன் . 


20 


154 


ஐய னிலையே யணிபெற இடக்கை 
கொய்யுமலர் பற்பம் கோச மாக்கிக் 
கடகா முகம்வலக் கையுற மதனின் 
இடமுறு சதுர நிலை யென்றுரைத் தனரே 


( அ ) 


உமைநிலை யுரைக்கி லுயர்முலை நேரே 
யமர்கட காமுக மாக விடக்கை 
வலக்கை பதாகம தாக விகசிதப் 
படுத்தி மேதினி நோக்கி விளித்து 
அடுத்ததொரு பாதமுன் னாகுமென்றனரே . 


மந்தா கினிநிலை மருவிலா யிரமுகம் 
வந்திடு பானிற மாகுமெவ் வெவர்மன 
முற்றுடன் கோடலினுலப்பில வனைத்தும் 
பெற்றிடும் பதாகம் பெறும்பத நடையே . 


( 0 ) 


திருமகள் நிலையே சேர்வ திடக்கை 
கருதுங் கடகங் கபித்தம் வலக்கை 
கவின்புனை வடிவுங் கருணைகூர் விழியுந் 
தவம்புரி செல்வம் தருந்தின மும்பதம் 
வையகத் தோரை வனப்பினா லிலங்கச் 
செய்யுமென்று செப்பினர் புலவர் . 


( யக ) 


நாமகள் நிலைமை நவில்பத நடையே 
யேமுறு கடக மிடக்கை வலக்கை 
சதுர மாகித் தணந்துகி ரனைய 
மதுரவாய் புனைதல் எனவகுத் தனரே . 


( UL ) 


அ . ஐயன்- ஐயனார் , 
ம் . மந்தாகினி- கங்கை . 
க . திருமகள் - இலக்குமி . 
2. நாமகள் -சரசுவதி . 


155 


விந்தை நிலையே மேவு மிடக்கை 
முந்து கடக முறையும் வலக்கை 
சூசி யாகச் சுழல விழிதெற 
ஆசில் நடைபத மாகு மென்றனரே . 


( ws ) 


சேட்டை நிலையே சேரிடங் கடகம் 
நாட்டலர் பல்லவம் நாடும் வலக்கை 
காதுங் கூர்விழி கலகம் விளைக்குமென் 
பாதங் கொடுநடை பாவுமென் றனரே . 


பிராமி நிலையே பேசி லிடக்கை 
விராய சதங்கிஷங் கடகம் விளைப்ப 
வலக்கை யன்ன மாகப் பதாகம் 
நலத்தகு மோர்பதம் நடையெனப் பகரே . 


( மரு ) 


நாரா யணிநிலை நவிலிடச் கைமுலை 
நேராய்க் கடகம் நிகழ்த்தி வலக்கை 
திரிபதாகம் தரச் செயக்கணம் புடைசூழ் 
உறமகிழ் பதநடை யுகக்குமென் றனரே. 


( கசு ) 


கவுமாரி நிலை கருதும் வலக்கை 
நவமா நடைபத முருவி லேற்றுப் 
பதாக மாகப் பகரி லிடக்கை 
விதாவித வளைவை மேவு மென் றனரே, 


( கஎ ) 


சீர்வராகிநிலை செறியஞ் சலிக்கையை 
நேராய் நிறுத்தித் திரிபதாகையை 
உய்த்துநெஞ் சருகே உயரவுந் தாழவும் 
வைத்த லெனவே வகுத்துரைத் தனரே . 


( கஅ ) 


ய க . விந்தை - துர்க்கை . 

ச . சேட்டை- மூதேவி . 
மரு . பிராமி - சத்தமாதர்களுள் ஒருத்தி . 


156 


இந்திராணிநிலை யியம்பிடி லிட க்கை 
வந்துகடக மாக வலக்கை 
யலர்பல் லவமா யணிபெறப் பதநடை 
யிலக வைத்த லெனவிளம் பினரே . 


( ககூ ) 


மாயேசு வரிநிலை வலக்கை யபய 
மேயே ரிடக்கை விசைபுரி கடகக் 
கைதனைப் பிடித்துக் கமலமென்பதமே 
வையமீ தொன்றும் வகையதென் றனரே . 


( உம் ) 


சாமுண்டி நிலையே தயங்கு மிடக்கை 
தோமில் பற்பம் கோசந் துலங்க 
வலக்கை சிகரமாக விளங்க 
மலர்க்கு நிகர்பத மதுகுஞ் சிதமாய் 
வாய்தனை மடித்தே மதமுறும் பார்வை 
ஆயது விளைத்த லாகுமென் றனரே , 


( உக ) 


தேவர்கள் நிலைப்பதம் திகழா லிடமாய் 
மேவிய வராளம் சுவஸ்த்தம் விளைத்தே 
யிருகரமுங்கன லெழுகை போல 
விழவி லெடுத்த லெனவிளம் பினரே . 


( உ உ ) 


காடுகாள் நிலையே கருதில்வா மக்கரம் 
நீடு கடகமாய் நேர்முக நிறுத்தி 
மன் சகோரமதாய் வலக்கை தாழ 
வின்புறை பாத மன் னுமென் றனரே . 


( உங ) 


உறுவசி நிலைமை யுரைக்கிற் பாதம் 
பெரிது மிடக்கை பெட்புறு கடக 
வலக்கை யராளம் வரி நிகழ் நயனம் 
நலத்தகத் திரித்த லென நவின் றனரே , 


( உச ) 


யடு . முதல் உக . வரையுள்ள சூத்திரங்களில் முறையே பிராமி , 
நாராயணி , கவுமாரி , வராகி , இந்திராணி , மாயேசுவரி , காளி ஆகிய 
சப்தமாதர்கள் நிலைபற்றிய அவினயங்கள் கூறப்பெற்றுள்ளன . 

காடுகாள் - காடுகிழாள் என்பதன் சிதைவு . காடுகிழாள் 
--- கொற்றவை . 

உறுவசி - ஊர்வசி . 


உங . 


2 .. 


157 


இரதி நிலைமை யிடக்கை காங்கூலந் 
தருதல் வலத்துச் சார்கட கக்கை 
பொருந்தி வீரம் புறைவடிவம்புகழ் 
திருந்த மனத்திற் றிகழ நினைத்துக் 
காதலன் மேலே கண்ணுற நோக்கிப் 
பாதப் பெருவிரல் பார்த்தலென் றனரே 


பொதுவர் மகளிர் பொருந்து நிலைதான் 
விதமாய் விழியெண் டிக்கும் விளக்க 
இடக்கை கடகமா யியல்பொடு மிளிர 
மதர்க்கப் பிடித்து ம ( று ) த்து மெங்கணும் 
பதாகை மேவப் பகருமென் றனரே . 


( உக ) 


ஆதித்தனிலை யலர்க்கர மிரண்டும் 
மோதிர கடக முகத்தில் வைத் தேவிழி 
சீர்பெறப் பார்த்துத் திகழ்பதஞ் சமமா 
யேருற நிற்ற லெனவிளம் பினரே . 


( உஎ ) 


சந்திர னிலையே தண்பிறை யிடமே 
முந்து கடக மாகி வலக்கை 
சூசியாய் வளைத்துச் சுதைமுக மலர்பூண் 
டாசில் பதஞ்சம மாகுமென் றனரே . 


( உ அ ) 


அங்கா ரகனிலை அணிகர மிரண்டுந் 
தங்குஞ் சூசியுஞ் சந்தங்கிஷமு 
முன்னாய்ப் பிடித்து மொழிபதஞ் சமமாய் 
மன்னி நிற்ற லெனவகுத் தனரே . 


( உக ) 


புந்திநிலைமை புகலி லிடக்கை 
தந்திடு மராளஞ் சாரலர் பத்மம் 
வலக்கை பேறும் பிறதர மண் மகள் 
நலத்தகு பதஞ்சம னாடுமென் றனரே . 


( ந ய ) 


--- 


உசு . 


உரு . இரதி - மன்மதன் தேவி . 

பொதுவர்மளிர் -ஆயர்குலப் பெண்கள் . 
உஎ . ஆதித்தன் - சூரியன் 

அங்காரகன் செவ்வாய் 
0. புந்தி - புதன் , 


உக . 


i 


158 


வியாழ னிலையே விளம்பில் வலக்கை 
வயாவுறு மான் றலை யாகில் வலக்கை 
அமர்ந்தசந் தங்கிஷ மாய்முனம் பிடித்து 
நிமிர்ந்து நேரே நிற்றலென் றனரே . 


( ஙக ) 


வெள்ளி நிலைமை விளம்பிடக் கரங்கள் 
தெள்ளிய சந்தங் கிஷமாய்ச் சிறக்க 
முகந்தம் பிக்க மொய்விழி யமைத்தே 
திகழ்ந்த தென்று செப்பினர் புலவர் . 


( கூஉ ) 


சனிதன் னிலையே தழலெழக் கண்கள் 
பனிபடு மென்மலர்ப் பாதங் குந்தி 
யந்தமா யிருகை யலர்பல் லவமுஞ் 
சந்தங் கிஷமுமாய்த் தகவர்த் தனை செய 
வந்திடு மென்று வகுத்துரைத் தனரே . 


( ங ங ) 


இராகுவி னிலையே யிருபதங் குந்தி 
விராய தரைமிசை மருவ விருகையில் 
சற்ப சீரிஷஞ் சந்தங்கிஷமு மாய்ப் 
பொற்புற நெஞ்சிற் பொருந்தலென் றனரே . 


( ஙச ) 


கேது நிலையே கேடி லிடக்கை 
பேதமில் சூசி பெறுஞ்சந் தங்கிஷந் 
தலைமார் பிருத்தித் தலைமிசை நேரே 
நிலையாய் நிற்ற லென நிகழ்த் தினரே . 


அக்கினி நிலையே அனுங்கத் திரிகர 
மிக்க சிரமேல் மேவ வலக்கை 
ஓங்கிய பாத முயர்த்திக் காட்டிப் 
பாங்குடன் சமனிலை பயிற லென் றனரே . 


( ஙசு ) 


. 


அந்தக னிலையிடக் கைசூசியதாய்ச் 
சுந்தர வலக்கை தோன்ற மற்றக்கால் 
சமனிலை யாய்க் கோறல் சார்ந்திடக் கண்கன் 
அமருமா றென்றறி ஞோரறைந் தனரே . 
கூக , வியாழன் - தேவகுரு . 

வெள்ளி - அசுர குரு . 
எ . அந்தகன் - இயமன் . 


( ங எ ) 


கஉ . 


159 


நிருதிதன் னிலைமை நேடிடி லீடக்கை 
மருவு பிறைக்கையை வைத்து வலக்கை 
யிலதை யாக்கி யிருபதஞ் சமமாய்த் 
தலமுற நிற்ற லெனச்சாற் றினரே 


( அ ) 


வருணன் தன்னிலை வலக்கை யபயம் 
பொருவி லிடக்கை பொற்புடன் பதமாய்க் 
கவிழ்ந்து சமபதங் கம்பித்ததிகை 
உவந்து வருமென் றுரைத்தன ரிதற்கே . 


( உக ) 


அளகை வாழ் குபேர னருநிலை யுரைக்கில் 
வளமிக வளர்தன மலிவு றப் படைத்து 
இயக்கர்க் கிறையா யீசன் தோழமை : 
நயப்புறு முரிமை நண்ணியங் கதக்கை 
கொண்டாகிக் குறித் தணிபதங்கொ 
டெண்டிசை புரக்கு மென்றன ரிதற்கே . 


வாயுவி னிலைமை வலிமிகப் பொருந்தி 
யேயு முருத்திசை யெங்கணுங் கருவிக் 
கருமை நிறமாய்க் காணராளக்கை 
பெருமை பெறுமெனப் பேசுவ திவைக்கே . 


( சக ) 


ஈசனிலைமையெண் டிக்குளா ரெவர்க்கு 
மாசுறா தகற்றி வண்மைகள் நல்கி 
யேருமுத் தலைவே லேந்திய கைகொடு 
பாரசை யாப்பதம் பரவுமென் றனரே . 


தேவதைகளுக்கு ரூப அவினய விதி முடிந்தது முற்றும் . 


. அ . நிருதி- திக்குப்பாலகருள் ஒருவன் ( தென்மேற்குத் திசை 
யிவனுக்குரியது ) . 

கக . வருணன் - மேற்றிசை கரவலன் . 
சம் , அளகை - குபேரனுக்குரிய அளாகாபுரி நகர் . 


160 


* சந்ததமும் புரியும் அனுஷ்ட்டாநவிதியின் பூசைத் தத்துவ 

ரூபம் 
செந்தமிழின் விருத்தமுமுன் சேர்பரத விரிவனைத்துந் 

தேர்ந்து பொன்னின் 
அந்தமெனப் பரதசார சங்கிரகந் தன்னொடவி னயக் 

கிரந்தம் 
நந்திசெய் தறம் வளர்த்தான் ஆசிரியத்தாற்புவிமேல் 

நாட்டினானே . 


* நாடோறும் செய்தற்குரிய கடமைகளை விளக்கும் அனுட்டான 
விதி என்னும் நூலையும் சிவ வழிபாட்டு முறை தத்துவரூபம் என் 
னும் பொருள்பற்றிய செந்தமிழ் விருத்தப் பாடல்களையும் முன்னர்ப் 
பொருந்திய பரசாத்திர விரிவெல்லாவற்றையும் ஆராய்ந்து வியா 
முன் என்னுந் தேவகுருவின் துணிபு இதுவெனப் பரதசாரசங்கிரகம் 
என்னும் நூலுடன் .அவினயக்கிரந்தம் என்னும் இந் நூலினையும் 
நந்தி பெருமான் முன்னாட்செய்தளித்த துபோல அறம்வளர்த்தான் 
என்னும் ஆசிரியன் ஆசிரியப்பாவினாற்செய்து இவ்வுலகில் நிலை 
நிறுத்தினான் என்பது இச்செய்யுளிற் கூறிய பொருளாகும் . 
இச்செய்யுளிற் குறிக்கப்பட்ட அவினயக் கிரந்தமென்பது மேற் 
கூறிய தேவதைகளுக்குரிய அவினய விதியினையே என எண்ண 

எனவே பரதசங்கிரகமாகிய இந் நூலை இயற்றிய 
ஆசிரியர் பெயர் அறம்வளர்த்தான் என்பதும் அவ்வாசிரியர் செய்த 
வேறு நூல்கள் அனுட்டானவிதி தத்துவரூபம் முதலியனவாம் என் 
பதும் இவ்வாசிரியர் சிவவழிபாட்டு முறைகளிற் கருத்துடைய நல்ல 
சைவர் என்பதும் உய்த் துணரற்பாலனவாம் . 


வேண்டியுளது . 


161 


இராகம் முப்பத்திரண்டுக்கும் வெண்பா 


ஆண்ட வயிரவிபூ பாளஞ்சீ ராகமுடன் 
தாண்டவிவி ராகபஞ்ச ரம்வசந்தன் - வேண்டியதோர் 
மாளவிவங் காளம் வரும் நாட்டை யிவ்வெட்டும் 
மேளமிகு மாணிராக மென் . 


( க ) 


வீசியதே வக்கிரியை மேகரஞ்சி யேகுறிஞ்சி 
பேசில் வயிரவியின் பெண்ணாகும் - மாசில் 
பலமா மலகிரி பௌளிவேளாகிரி 
பெலமாம்பூ பாளத்தின் பெண் , 


( 
2 
) 


இந்தளமு காரிவல் லாத்தி யிவைமூன்றுஞ் 
சந்தச்சீ ராகத்தின் தையலாம் - நந்தாத 
வாச லளித்தைசங்க ராபரணம் வண்மையுள்ள 
தேசிரா கத்தின தென் . 


( s ) 


காணும் வராளிநா மக்கிரி கௌசியம் 
பேணின் வசந்தத்தின் பெண்ணாகும் - வேணிலாக் 
குண்டக் கிரிகெவுடங் குச்சரி மாளவியின் 
பெண்டாட்டி யென்னப் பெறும் . 


( ச ) 


க . பயிரவி , பூபாளம் , சீராகம் , ராகபஞ்சரம் , 

வசந்தன் , 
மாளவி , வங்காளம் , நாட்டை என்னும் இவை யெட்டும் ஆணிராகம் 
எனப்படும் , 

2. தேவக்கிரியை , மேகரஞ்சி , குறிஞ்சி , இம்மூன்றும் பயிர 
வியின் மனைவிமார்களாம் . மலகரி , பவுளி , வேளாகிரி இவை பூபா 
ளத்தின் மனைவிமார்களாம் . 

க . இந்தளம் முகாரி , வல்லாத்தி இம்மூன்றும் சீராகத்திற் 
குரிய மகளிராம் . லளிதை , சங்கராபரணம் தேசி என்பன ராக 
பஞ்சரத்திற் குரிய மகளிராம் , 

ச . வராளி , நாமக்கிரி , கவுசியம் என்பன வசந்தத்திற்குரிய 
மகளிராம் . குண்டக்கிரி , கெவுடம் , குச்சரி 

என்பன 

மாளவி 
ராகத்தின் மனைவிமார்களாம் , 


21 


162 


காம்போ திதனாசி யாங்கன் னடகவுளை 
தேன்பாவு வங்காளத் தின்தெரிவை - மேம்பாடா 
மாயிலி நாரா யணகெவுளை கேதாரந் 
தூய்நாட்டை யின் பெண்ணாய்ச் சொல் . 


( டு ) 


முப்பத்திரண்டு ராகம் முற்றும் . 


டு . காம்போதி , தனாசி , கன்னடகவுளை என்பன வங்காளத்திற் 
குரிய மகளிராம் . ஆயிலி , நாராயணகெவுளை , கேதாரம் என்பன 
நாட்டை ராகத்தின் மனைவிமார்களாம் . 


163 


பிரம்புலட்சணம் 


மூலமே வேதா முளைத்தண்டு மாவிஷ்ணு 
ஓலைமுள் ளான துருத்திரனாஞ் - சால 
எழுந்தகணு மாகேச னேயா மதனிற் 
கொழுந்து சதாசிவமாய்க் கூறு . 


( க ) 


அஞ்சுகணு வீசன் அதனடு வேநெடுமால் 
விஞ்சிடுமஞ் சக்கரத்தால் மெய்ப்பிலற்றை - யஞ்சப் 
பிடித்த கவுத்தமே பேசிஉல கெண்ண 
எடுத்தவ னேவேதா வென் . 


( உ ) 


அச்சமற ஆதிநின்று ஆடியதோர் தாண்டவத்தை 
மெச்சுமதி மின்னைமிக வாட்டுவிக்க - முச்சாண் 
அரைப்பிரம்பு மும்மூர்த்தி யாங்கவுத்து வத்தைத் 
தரைக்குளெவ ரும்புகழத் தாக்கு . 


ஆதி யொருசாணதிற்றிரு மாலிருசாண் 
நீதிப் பிரமனிலையரைச்சா - ணோது 
மதுவார்ந்த கூந்தல் வரிநெடுங்கண் மாதே 
இதுபிரம் பென்றே யெடு . 


( ச ) 


* நாடக 


கரை 


அரங்கிற் பயிற்சிக்குரிய பிரம்பின் இலக்கணம் 
கூறும் பகுதி . 

க . மூலம் : - வேர் . வேதா - பிரமன் . பிரம்பின் வேர் பிரமா 
வாகவும் அதன் முளைத்தண்டு திருமாலாகவும் ஓலை முள் முதலியன 
உருத்திரனாகவும் அதன்கண் பொருந்திய 

மகேசனாகவும் 
அதன் தளிர் சதாசிவனாகவும் கூறுதல் மரபென்பதாம் . 

உ . அஞ்சக்கரம் - திருவைந்தெழுந்து . கவுத்தம் - கை . 

... ஆதி - சிவன் .. மெச்சுமதிமின் -- வியக்கத்தக்க அறிவை 
யுடைய பரதத்தைப்பயிலும் பெண் . முச்சாண் அரைப்பிரம்பு 
மூன்றரைச்சாண் நீளமுள்ள பிரம்பு . 

ஆதி - சிவன் . சிவனுக்கு ஒருசாணும் திருமாலுக்கு இரண்டு 
சாணும் பிரமனுக்கு அரைச்சாணும் ஆக அமைந்தது அப்பிரம்பென் 
பது கருத்து . 


. 


164 


தானெடுத் தாட்டுவிக்குந் தக்கபர் தப்பிரம்பி 
லூன்படுத்தி ரண்டங் குலங்குறைந்து - மான்படுத்துங் 
கண்ணியே யோரங் குலமே றிலுமாகா 
தன்னிலே சாவென்று சாற்று . 

( ரு ) 


எண்ணும் படி கேளா யெண்ணஞ் சிரண்டுவிரற் 
பண்ணுபர தப்பிரம்பைப் பற்றினால் - பெண்ண முதே 
வான் தழைக்கும் பான்மதிகோ வையகமும் வாழ்வுண்டாம் 
கோன் தழைக்கு மென்றே குறி . 

( கூ ) 


வேத்திரத்தின் பாத விதமாம் விதிபரத 
சாத்திரத்தின் மட்டளவுஞ் சாணளவும் - பாத்திரத்தின் 
மண்டலத்தின் காலளவும் வைத்த படியளவுங் 
கொண்டடிப்பார் கோலா லடி , 

( எ ) 


நட்டுவற்கு மூன்றரைச் சாண் நந்திக் கிரட்டிப்பு 
முட்டிபுகும் பார்ப்பார்க்கு மும்மூன்றே - நிட்டையுடன் 
பட்ட வரையெழுப்பும் பஞ்சாட் சரத்தோற்கு 
மெட்டிலகு லட்சணமென் றெண் . 

( அ ) 
பிரம்பு லட்சணம் முற்றும் . 


சு . 


டு . இப்பிரம்பின் அளவில் ஓரங்குலம் குறைந்தாலும் கூடினா 
லும் சாவு முதலிய கேடுண்டாம் என்பது கருத்து . 

எண்ணஞ்சு இரண்டு விரல் பண்ணும் பரதப்பிரம்பு - நாற் 
பத்திரண்டு விரல் அளவாகச் செய்தமைத்த பிரம்பு . இத்தகைய 
பிரம்பால் நட்டுவன் ஆடல் பயிற்றுவித்தால் மழைபொழியும் நாட் 
டில் நல்ல வாழ்வுண்டாகும் . அரசனும் நீடுவாழ்வான் என்பது 
கருத்து . 

எ . வேத்திரம் - பிரம்பு . 

அ . நட்டுவனுக்கு மூன்றரைச்சாண் அளவுள்ள பிரம்பு , 
நந்திக்கு ஏழுசாணளவு , பார்ப்பார்க்கு ஒன்பதுசாண் , திருவைந் 
தெழுத்தை மந்திரித்துத் தீருநீ றணிவிக்கும் மாந்திரிகர்களுக்கு எண் 
சாண் அளவு என இவ்வகையாகப் பிரம்பு கொள்க என்பது கருத்து . 


165 


* உடையே உமையாளாய் ஒசந்ததட்டு மகா தேவியாய் 
நெடியகச்சு வாசுகியாய் நித்திச்சு 
முத்தி அயன் மொலை கெச்சை முருகனென்று 
பத்தி உன்னின் றெடுத்தாள் சத்தி 


* கஞ்ச மென்றுங் கொலத்துதிப்பொ னகலம் காண்பன் 

கையொத்திக் கொம்பன்லயங் காட்டா நிற்பன் 
விஞ்சுவெகு மானத்துக் கொடை யராவன் 

மின்னாளைக் கால்பிடிப்பான் கைக்கோளனாவன் 
வெஞ்சமுடன் ஒன்றொன் றடித்துப் பட்டு 

மிகவலறிக் கூப்பிட்டுவர விளங்கும் பேச்சால் 
அஞ்ச லென்னா சிவன் வடிவே ஆவிர்பின் 
அரியதவம் பெற்றிடுவீர் ஆர் சொல்லீரே . 


* வாழி பரதவிதி வாழி சிவன் நடனம் 
வாழி யமரர்குழாம் வாழியே - வாழியிது 
கற்றறிந்தோர் சொல்விப்போர் காதலுட னே நடனம் 
வெற்றியுடன் செய்திடுவார் மேல் . 


பரதசாத்திரம் முற்றும் 


ஆகச்செய்யுள் வெண்பா விருத்தம் - கலித்துறை - அகவல் 
தரு - சதி - நிலக்கடை 

உள்படத்தொகை சள D-சிவன் மலை 
யாண்டவர் துணை . சாரங்கசுவாமியார் பாதமே துணை . சிவமயம் . 


* இவ்விரண்டு செய்யுட்களும் மிகவும் பிழைபட்டிருப்பதால் 
உண்மைப் பொருள் துணிய இயலவில்லை . 

* இச்செய்யுள் பரதசங்கிரக நூலின் இறுதியிலுள்ள வாழ்த்துப் 
பாடலாகும் . இதனால் இந் நூல் இதனுடன் நிறைவு பெறுகின்ற 
தென்பது புலனாம் . இதன் இறுதியில் பாடற்றொகை குறித்துள்ள 
மையும் இதனை வலியுறுத்தும் . 


166 


தாளவியல் 


கொட்டாட்டுப்பண் குறித்துரைத் திடலயம் 
விட்டிடாத் தாளவகை விளங்கிட வைங்கரன் 
மட்டார் பொற்பதம் மலரிட்டிறைஞ்சி நூற் 
றெட்டாய தாளத் தியலிசை நுகர்வமே . 


பூமாதர் சச்ச புடத்திற் கிரண்டு தனு 
நாமா தியல்நேர் நறும்புலித - மேமேவ 
அட்ட திக்கோர் போற்றுமறி வுக்கறிவோர் தாளமிதற் 
கெட்டன மாத்திரையா மே , 


| 44 | ஒ மா - அ . 


( க ) 


சாச புடமே தனுவொடு சகண 
மாசறு மாத்திரை யாறே யாகும் , 


414 மா - கா . 


( 2 ) 


சற்பிதா மின்கால் தகணமோ ரணியே 
நற்புலித மாத்திரை நான் மூன் றாமே , 


ஒ | 4 | 4 ஒ மா -2 . 


( 
க 
) 


( ங ) 


சம்பொற் கேட்டம் சர்ப்பங் கணமின் 


இம்பர்புகல் மாத்திரை யீரா றாமே . 


ஒ 4 4 4 ஒ மா- உ . 


( ச ) 


தாள இலக்கணம் கூறும் இந்நூலை இயற்றிய ஆசிரியர் பெயர் 
தெரியவில்லை . 


-- 


167 


உற்கட் டிதமே யொருவி லிருபிறை 
சொற்புல வீரே சொல்லாறு மாத்திரை , 


4 4 4 மா - சு . 


ஆதி தாள மாகு மொருலகு 
ஓதிய புலவீ ரொன்றே மாத்திரை . 


|| 


மா - க . 


( சு ) 


தற்பண நயன சக்கரந் தனுவே 
மைப்பொரு குழலாய் மாத்திரை மூன்றே . 
004 மா 


. 


( 1 ) 


சச்சரி கண் துடி கண்கோ லென முறை 
வைச்சிவை பதினெண் மாத்திரை யாமே . 


Oω | ου 1ου 1ου | οω | οω | οω ] ο ω | 


மா- அ , 


( அ ) 


சிங்க லீலைகோல் திரிதிகை சுழிநேர் 
மங்கள மானே மாத்திரை மூன் றரை . 


10001 மா- இ . 


கந்தற் பன்கதிர் மதிகா லிருபிறை 
வந்த பாகத்தின் மாத்திரை யாறே . 


00144 மா - சு . 


( D ) 


சிங்கவிக் கிரமஞ் சிலை புரநேர் மின்கால் 
பங்கமில் சாபமின் பதினாறு மாத்திரை . 


+ 44 | 9 | 4 ஒ மா - யசு 


( யசு ) 


எ . 


நயனசக்கரம் 


நயனம் - கண் . 

கண் இரண்டாதலின் 
என்றது இரு சுழிகளை யுணர்த்தி நின்றது . 


168 


சீரங்கஞ் செவ்வே செகண முயி ராகு 
மேரங்கொள் மானே யெட்டே மாத்திரை . 


மா - அ 


( உ ) 


114 ஒ | 
( 114 | ஒ ) 


இரத லீலை யிருநேர் சிலையிணை 
சரச மொழியாய் சண்முக மாத்திரை . 


114 


மா - சுகா 


( யங ) 


ஆரங்கங் கதிர்மறை யருகிற் சிலையே 
வார்தங்கு முலையாய் மாத்திரை நான்கே 


00004 


மா - சி 


( ச ) 


பரிக்கிற மிருகண் பகரிரு நேர் சிலை 
யரிக்குழல் மானே யஞ்சே மாத்திரை . 


00114 மா - டு 


பிறத்தி யாங்கம் பிணைசிலை யகண 
மறத்துணை விழியாய் மாத்திரை யெட்டே , 


44141 மா - அ . 


( யசு ) 


கெசலீலை மூன்று நேர் கீற்றுக் காலால் 
இசையு நாலேகால் மாத்திரை யாகும் . 


111H 


மா - சவ . 


( எ ) 


திரிபின்னங் கால்சிலை சேர்பணி யாகும் 
அரியின் குழலாய் ஆறே மாத்திரை . 


14 ஒ மா - சு . 

( யஅ ) 
S சண்முகம் என் றது இங்கே ஆறு என்னும் எண்ணைக் 
குறித்தது . 


169 


வீரவிக் கிரம மிருகா லிருசுழி 
வார மிக்கசிலை மாத்திரை யஞ்சே . 


11004 மா - டு . 


( க்க ) 


அன்ன லீலைகா லம்பொற் றிரண்டி.னும் 
இந்நிலம் இரண்டரை மாத்திரையாமே . 


PH மா -2 இ . 


( உய ) 


வன்ன பின்னம் மதிகதிர் கணை சிலை 
நன்னிலம் புகழும் நாலே மாத்திரை . 
0014 மா - ச . 


( உக ) 


இராச சூடாமணி யிணைக்கண் நகணம் 
இருமதி கோல்பிறை யெட்டே மாத்திரை , 


001110014 மா - அ . 


( உ.உ ) 


அரங்கத் தியோதன மொருசிலை ககணம் 
வரந்தரு சேஷன் மாத்திரை பத்தே . 
444 | ஒ மா- . 


( உங ) 


இராச தாளங் குருமின் னிணைமதி 
பராசர்வில் லம்புயிர் பனிரண்டு மாத்திரை . 


+ ஒ 004 | ஒ மா- உ . 


( உச ) 


சிங்கவிக் கிறீடத மிணைநேர் பணிசிலை 
புங்கவன் கணைசிலை புலிதம் பிறையுயிர் 
பங்கமில் மாத்திரை பதினெட் டாகும் . 


11 ஒ 414 ஒ ஒ மா- அ . 


( உடு ) 


வன்ன மாலி மறைசுழி யிருகோல் 
இன்னகொம் பிணைகுரு வேழே மாத்திரை 
000011004 மா - எ . 


( உசு ) 


22 


170 


சதுரந் தகணஞ் சந்திர னிணையுயிர் 
மதுரமொழி மின்னே மாத்திரை யெட்டே , 
41100 ஒ மா - அ . 


( உஎ ) 


திறி தியச் சிரவன்னஞ் சேர்கோ லொருவிழி 
யறிவிருநேர் வக்கிர மாத்திரை யஞ்சரை . 


41100 ஓ மா - ருஇ . 


( உ அ ) 


மிச்சிர மும்மதி விழிமேற் றுடியும் 
அச்சமில் மும்முறை யாருயிர் சிலைமதி 
மெச்சிரு சிலையிணை நேர்பிறை யுடனே 
வைச்சிரு பதுதான் மாத்திரை கால்குறை . 


00000000 0000 ஒ 4 004414 மா - மகன் ( உக ) 


அரங்கப் பிரதீபக மரிய தகணம் 
பரஞ்சிலை கணைபணி பத்தே மாத்திரை . 


411410 மா- . 


( உய ) 


அன்ன நாதங்கோ லாருயி ரிருசுழி 
பின்னுறு புலிதம் பெறுமெட்டு மாத்திரை . 
| ஒ 00 ஒ மா - அ . 


( க ) 


சிங்க நாதஞ் சிறுகோ லிருகுருத் 
தங்குநேர் தனுமாத் திரைதா னெட்டே . 
14414 மா - அ . 


( 2 ) 


மல்லிகா மோதகம் வருமிரு காலுடன் 
நல்ல மறைசுழி நாலே மாத்திரை . 


110000 மா - சு . 


( B ) 


உக . 


கால்குறைய இருபது மாத்திரை ; அஃதாவது பத் 
தொன்பதே முக்கால் மாத்திரை . 


171 


சரப லீலை சரமிணை நாற்சுழி 
வருமிரு கணையுடன் மாத்திரை யாறே . 
110 00011 மா - சு . 


( ந.ச ) 


அரங்கா பரண மொருகணை யகணமின் 
உரங்கொள் விழியாய் ஒன்பது மாத்திரை 


1144 ஒ 


மா - க . 


( நடு ) 


துரங்க லீலை துணை துருதங் கோல் 
இணங்கிட வருமாத் திரைதா னிரண்டே . 
001 மா - உ 


சிங்க னந்தன் செழுஞ்செற் றகணமின் 
துங்கங் கால்சிலை சுழிவிழி தகணமின் 
புங்க நேர்மின் பகணம் புட்ப பதம் 
இங்கித முடனா லெட்டே மாத்திரை . 
44 1140044 | ஒ | ஓ 4 11 + 


மா- . 


செயத்திறி தாளஞ் சிலை புர மூன்றோ 
டியற்கணை யிரண்டுட னெட்டே மாத்திரை , 


4.44 11 மா - அ . 


( உ.அ ) 


விசையா னந்தம் இணைகால் மகணமோ 
டிசையார் புலவீர் எட்டே மாத்திரை , 
1144 4 மா - அ . 


பிரிதி தாளங்கோல் பின் கால் மதி ( கதி ) ர் 
திரிதிகை மாத்திரை செப்பினர் புலவர் . 


1100 


மா- . 


( சல் ) 


உக . விசையானந்தம் என்ற பெயருடன் சச - ம் சூத்திரத்திலும் 
ஒரு தாளம் கூறப்பட்டுள்ளதனை நோக்கின் இவ்விரண்டில் ஒன்றின் 
பெயர் வேறாக இருத்தல் வேண்டுமென்பது புலனாம் . 

ஈய் . திரிதிகை- மூன்று . 


- 


172 


துதிய கங்கோல் துலங்கிய கதிர்பின் 
மதிவரு மிரண்டு மாத்திரை யாமே . 


100 மா - உ . 


( சக ) 


மகரந் தந்துணை வட்டம் நேர் புரஞ்சிலை 
தகரமென் குழலாய் சண்முக மாத்திரை . 


001114 


மா - சு . 


( சஉ ) 


கீர்த்தி கால்சிலை பணிவில் கோல்மின் 
நாற்றிசை புகழும் நான் மூன்று மாத்திரை 
14 ஓ 4 1 ஒ மா- ) உ . 


( சங ) 


விசையா னந்தம் விடம்வில் லுயிர்பிறை 
யிசையார் புலவீ ரிதுபத்து மாத்திரை . 


ஓ - ஓ 4 மா - ய . 


( சச ) 


செயமங் கலஞ்சரங் கோல்சிலை யிருசரம் 
நயமிகு பிறைமாத் திரைநா லிரண்டே . 
114 114 மா - அ . 


( சடு ) 


இராசவித் தியாதரம் லகுக்குரு விணைசுழி 
தராதலம் புகழுஞ் சதுமறை மாத்திரை . 
1400 மா - ச . 


( சசு ) 


ஆரோகித மட்டஞ் சகணஞ் சுழிமறை 
வாரார் முலையாய் மாத்திரை யாறே . 
1140000 மா - சு . 


( சஎ ) 


பிரகாச மட்டம் பின்னிரு கோல்கணை 
இறவாப் பகண மேழே மாத்திரை . 
111411 மா - எ , 


( சஅ ) 


சக . 1 சதுமறை - இங்கு நான்கு என்னும் பொருளது . 


173 


செயதாளம் விற்கோல் சிலைகணை யிருவிழி 
பயமாம் பாம்புடன் பத்தே மாத்திரை 


414100 ஒ மா- . 


( சக ) 


குடுக்கஞ் சுழிகண் கோலிணை யாகும் 
வடுப்படும் விழியாய் மாத்திரை மூன்றே . 
0011 மா- .. 


( டும் ) 


நிச்சா ரூபகங் கோல்சரம் விராமம் 
கச்சார் முலை யிரண்டேகால் மாத்திரை , 


LH 


மா - உவ . 


( டுக ) 


கிரீடை திகிரி கிளர்விழி தானே 
உறுதியா மாத்திரை யொன்றே காலே . 


00 


மா - கவ . 


( ருஉ ) 


திரிபங்கி தாளஞ் செகணஞ் சிலைதான் 
அறியும் புலவீர் ஆறே மாத்திரை . 
144 14 


மா சு . 


( ரும் ) 


கோகுலப் பிரியங் குருக்கோல் புலித 
மாகிடு மாத்திரை யாறென வாமே , 


+1 ஒ 


மா - சு . 


( ருச ) 


சிரீகீர்த்தி தாளஞ் சேர்தக ணங்கணை 
வருகீர்த்தி பெற்ற மாத்திரை யாறே . 
4411 மா - சு 


( குரு ) 


விந்துமா லிக்கு வேள் சிலை நாற்சுழி 
வந்தபின் குருவுடன் மாத்திரையாறே . 
1 , 00004 மா - சு 
4 


( ருகா ) 


174 


சமதா ளம்வர லிருகோ லிருசுழிக் 
கமை விராமம் மூன்றேகால் மாத்திரை . 
110 ல மா - நவ 


( ரு எ ) 


நந்த னிருநேர் நற்சுழி யிணையுயிர் 
அந்தமா மானே யாறே மாத்திரை . 


1100 ஒ மா - க . 


( ரு அ ) 


உத்தீக் கணமே ஒளிரிரு கணைபிறை 
வைத்திடில் நான்கு மாத்திரை யாமே . 


114 மா ச 


டுக ) 


டேங்கி தாள மிருசிலை நடுநேர் 
ஈங்க ணுறைமாத் திரையைந் தாமே . 


414 மா - டு 


( சுய ) 


வன்னமட்டிகைகால் கோல்மதி கதிர்நேர் 
அன்னவட் டந்துணை யஞ்சே மாத்திரை . 


1100100 மா - ரு 


( சுக ) 


அபினந் தனங்கால் கதிர்மதி நேர்சிலை 
கபிலர்சொல் மாத்திரை கற்ப தருவே . 


10014 மா - டு 


( • உ ) - 


அந்தரக் கிரீடை யமர்திரி மதிகளொற் 
றிந்திரன் மாத்திரை யெழுகா லாகும் . 
000 மா - ககு 


( சக ) 


• உ . கற்பதரு- இங்கு ஐந்து என்னும் பொருளில் வழங்கப் 

பட்டது . 


175 


மல்ல தாள மறைலகு சுழிகணொற் 
றல்லணி குழலாய் அஞ்சேகால் மாத்திரை . 


11110 மா - டுவ 


( சுச ) 


தீபக மிணைமதி சேரிரு கோல் சிலை 
மேவிணை மாத்திரை யேழது வாமே . 


001144 


மா - எ 


( சுரு ) - 


அனங்க தாளம் அம்புயிர் சகணமின் 
இணங்க வருவனபன் னொன்றே மாத்திரை . 
1 ஒ 114 ஒ 

மா - யக 


( கூசு ) 


விடம மறைசுழி விராமம் நடுக்கடை 
நடமிடு மப்படி நாலரை மாத்திரை . 


0000 ( 0000 ) மா - சஇ . 


( கா எ ) 


நாந்தி யிருகோல் நயன மிணைலகு 
வாய்ந்த யகண மாத்திரை நவமே . 
11001144 மா - க . 


( கூ அ ) 


குந்த தாள மிருகோ லிருகணை 
யந்தம் பிறைவரு மாறே மாத்திரை . 


11114 மா - சு . 


( காக ) 


முகுந்தன் கோலிரு மதிநேர் பிறையொடு 
பகுஞ்சொற் புலவீர் பஞ்சமி மாத்திரை 


10014 


மா - ரு . 


( எய் ) 


கூ அ . நவம் - ஒன்பது . 
எம் , பஞ்சமி - ஐந்து . 


176 


எக்க தாள மியற்சுழி யொன்றாம் 
மிக்கரை மாத்திரை மேவிடு மதுவே , 


0 மா 


( எக ) . 


பூரணகங் காளம் பொற்சுழி மறைநேர் 
மாரணம் பொருசிலை மாத்திரை யஞ்சே 
000014 மா - ரு . 

- ரு . 


( எஉ ) 


கண்டகங் காளங் கண்சுழி யிருபிறை 
யண்டர் தவமா மஞ்சே மாத்திரை . 


004 , மா - ரு . 


( எட ) 


சமகங்காளந் தனுவிரண் டொருகணை 
யமரர் புகல்வது மஞ்சே மாத்திரை . 
( 44. 1 ) 144 மா - ரு . 


( எச ) 


விடமகங் காளம் விண்புகழ் யகணம் 
மடமயில் மானே மாத்திரை யஞ்சே . 


144 மா - டு . 


( எரு ) 


சதுர்தாள மோர்சிலை சந்திரன் முச்சுழி 
மதுச்சேர் குழலாய் மாத்திரை மூன் றரை . 


4000 மா.- க. இ . 


( எசு ) 


டோம்புளி யிருகோ லுடன் கணை விராமமொ 
டாம் புகழ் மூன்றே கால்மாத் திரையே . 


11 மா - நவ . 


( எஎ ) 


அபங்க தாளம் அம்புயி ரெனவே 
இபங்கொள் மாத் திரைநா லென்றனர் புலவர் . 
1 ஒ 


மா - ச . 


( எ அ ) 


177 


இராசவங் காள மிருசிலைக் குட்கணை 
தராதலத் திருகண் சஷ்ட்டி மாத்திரை . 


414 0 0 மா - சு . 


( எக ) 


இலகு சேகர மியற்கோல் விராமம் 
உலகர் புகழ் மாத்திரை யொன்றே காலே . 


ப 


மா.கவ. 


( அய் ) 


பிறதாப சேகரம் பணிகண் சுழிதுடி 
நறவாரு மாத்திரை நாலே காலே . 


ஒ 00 மா - சவ . 


( அக ) 


செகற்சம்பை தாளஞ் சிலைசுழி கண்கிளர் 
முகத்திரு மயிலே மூன்றேகால் மாத்திரை 


400 மா - கூவ 


( அஉ ) 


துருத சேகரம் தொல்சுழி விராமம் 
வருவது முக்கால் மாத்திரை தானே . 


( அ ) 


3 


மா.த 


சதுமுகன் பிறைகால் தனுவுயி ராகும் 
மதுவணி குழலாய் மாத்திரை யெட்டே . 


4 14 ஒ 


மா - அ 


பின்ன சதுமுகன் பெரும்பணி யொருகோல் 
மன்னரி புவியீர் மாத்திரை நான் கே . 


ஒ மா - ச 


( அரு ) 


எக , சஷ்ட்டி-- ஆறு , 


28 


178 


சம்பை மட்டஞ் சசிகண் துடிகோல் 


இம்பர்சொல் மாத்திரை யிரண்டே காலே . 


001 மா -உவ 


( அசு ) 


பிறீதி மட்டம் செகணம் பிறையுடன் 
இறுதி யிருநே ரெட்டே மாத்திரை . 


141411 மா - அ . 


( அஎ ) 


திறு திய தாளஞ் செப்பிடில் முச்சுழி 
இறுதி யிரண்டுமொற் றிண்டே மாத்திரை . 


Oωω 


மா - உ 


( அஅ ) 


வசந்த முக்கோல் வக்கிர மிருபிறை 
யிசைந்த மாத்திரை யிருநான் கொன்றே . 


1114 4 4 , மா - க . 


( அக ) 


லளிதஞ் சுழிவிழி நாரணன் விற்கணை 


நளினப் புலவீர் நாலே மாத்திரை , 


0041 மா - சி . 


( கல ) 


இரதி தாள மிலகு சிலையே 


வரத ருரைத்தது மாத்திரை மூன்றே . 


14 மா 


( கக ) 


கருணை யதியே கண்ணொரு நான்கே 


வருணர் புகழும் மாத்திரை யிரண் டே . 


0000 மா - உ 


( க ) 


179 


சட்ட தாளம் சட்சுழி யாகும் 
மட்டவிழ் குழலாய் மாத்திரை மூன்றே . 
000000 மா 


( க - க ) 


வர்த்தனந் துவித மதிகோ லுயிரே 
அத்த ருரைத்ததும் அஞ்சே மாத்திரை . 


00 | ஓ மா - டு 


வன்ன மதிநேர் வாளி யீருயிர் 
எந்நிலம் புகழு மெட்டே மாத்திரை ,, 


11 ஒ ஒ 


மா- அ 


இராச நாராயணன் இருமதி செகணம் 
இராமன் சிலையுட னேழு மாத்திரை . 


001414 


மா - எ 


( கசு ) 


மதனன் சிலையுடன் மதிகதி ராகும் 
வதனத் திருவே மாத்திரை மூன்றே , 
400 மா 


( கன ) 


பார்வதி லோசனம் பான்மதி துருதம் 
வேறிரு காலுடன் விழிசுழி தகணங் 
கூறு நகணங் கொண்ட பின் பகணம் 
ஏறிய மாத்திரை யீரெட்டாகும் . 
10011004 41111 மா- M • 


( கஅ ) 


காருகி முச்சுழி கண்மேல் விராமம் 
ஏருள மாத்திரை யிரண்டே காலே . 


0000 


( க கூ ) 


மா உவ . 


கஅ . 00110044 11114 11 . 


180 


சீனந் தனமே சீர்ப்பக ணம்பணி 
யீனந் தாரா தேழே மாத்திரை . 


4 11 ஒ மா - எ . 


( 
m 
) 


சயனிரு நேர்சிலை சாரிரு கோல்சுழி 
அயன் மொழி மாத்திரை யாறரை யாமே . 


114110 மா - சு இ . 


( ளாக ) 


லயதா ளஞ்சிலை கோல்சுழி யெனவே 
மயல்சேர் முலையாய் மாத்திரை மூன்றரை . 


4 10 மா- இ . 


( ளஉ ) 


விங்கோல் ( கணை )சிலை விளங்கிருசுழி யுயிர் , 
உலகம் புகழ்வாரி யுள்ளது மாத்திரை . 


14 0 0 ஒ மா - எ . 


( க ) 


லளிதப் பிரியஞ் சகணங் கோல்சிலை 


எழுதச் சொன்னோ மேழே மாத்திரை . 


11414 மா - எ . 


( ளச ) 


தகண நகணம் பகணம் இருபிறை 
யிகமுள மாத்திரை யீரெட்டாகும் . 


44 111141144 மா - யகா. 


( m டு ) 


இலக்குமீ சன்கண் சுழியொற் றிருகணை 
அலக்க மில்பணி யாறேகால் மாத்திரை . 


oa 11 ஒ 


மா - சுவ . 


ள கா ) 


. 


வாரி- கடல் ; இங்கு ஏழு என்னும் பொருளில் வந்தது 


181 


இராச வர்த்தன முச்சுழி பிற்றுடி 
யிரேகையொ டிரண்டே முக்கால் மாத்திரை . 


00ml 


மா - தே . 


( எ ) 


பெத்தா பரணங் கோல்பணி நேர்பின் 
வைத்தா ரகத்தியர் மாத்திரை யஞ்சே . 


1 ஒ | மா - ரு . 


( அ ) 


நூற்றெட்டுத்தாளத்துக்கு மாத்திரையும் லட்சணமு முற்றும் . 


கலித்துறை 


இசைநாடகத்தொழி லேமுதல் யாவைக்கு மேற்றலயம் 
விசையாய் விரித்தோத நூற்றெட்டுத் தாளம் விரித்ததுவே 
திசையாரக் கற்பவர் கேட்பவர் கல்வியுஞ் செல்வமுஞ் சேர்ந் 
தசையாமல் வாழ்வார் அகத்தியன் சொற்றசொல் அம்புவிக்கே. 


- 


182 


அன்னியதாளம் 


அன்னிய முகுந்தன் ஆரணம் வருசுழி 
பின்முன் வருவது பிறையென வுரையே . 


4 00004 மா - சு . 


( க ) 


அபங்க மொருகோ லாருயி ரொன்றே . 


1 ஒ 


மா - ச . 


( உ ) 


சமதுரு தந்தா னிணைவிழி விராமமிங் 
கமைவன வொருகோ லாகிநிற் பதுவே . 


ool 


மா - உவ 


தோர்த்தி மட்டந் தொடர்ந்திரு கோலும் 
ஆர்த்திரு வக்கிர மம்பிணை யாகும் . 


1144 11 மா - அ . 


( ச ) 


இரதி தாளம் லகுவக் கிரமே . 


14 மா - க . 


( ரு ) 


மகபதி யிருசுழி வக்கிர முன்பின் . 


4 004 மா - டு . 


( சு ) 


வருண ரதியிரு வாளிவக் கிரமொடு 
மருவிணை புலித மடுத்து நிற்பதுவே , 


114 ஒ ஒ மா - எ . ( ய ) 


மகரஞ் சுழியிணை வக்கிர மொன்றே . 
004 மா - க . 


183 


வீர தாளம் வில்மூன் றொருகணை 
யார வொருவிழி யம்பிணை யிருவிழி . 


44 4101100 மா - யஇ . 


சிந்தை தாளஞ் சிலையொன் றிருகணை 
அந்த முயிரே யடுத்துநிற்பதுவே . 


4. 11 ஒ மா - அ . ( மா - எ ) 


( D ) 


செனகதாளஞ் செழுங்கணை மறையோ 
டணையு மிணை வில்லம் பிணையெனவே 
முனையும் பிறைதான் முத்தமி ழாமே . 


111144 1444 மா - யகா. 


( யக ) 


இலக்குமி தாள மிருசுழி துடிபின் 
அச்சர மிரண்டுட னாருயிரொன்றே . 


0011 ஒ மா - சுவ . 


( உ ) 


இராக வர்த்தன மிருசுழி பின் துடி 
பராவி யொருகோல் பரந்துயிர் வருமே . 


oo ஒ மா - ருவ . 


செகதங் கோல்சிலை செழுங்கணை யிரண்டுட 
னகமதி யிணைசே ராருயி ரொன்றே , 


14 1100 ஓ மா - க . 


( ச ) 


அதிவேத தாள மார்பிறை மூன்றோ 
டொருநேர் வக்கிர மிரண்டிணை விழியே . 


44414400 மா - உ . 


( ரு ) 


1841 


லீலா தாளஞ் சுழிகோ லோருயிர் , 


01 ஒ மா..சஇ . 


செனன தாளஞ் சேர்கோ லாரணந் 
தனுவொன் றிருகோல் சார்குரு விரண்டே . 


111141144 மா - உ , 


( எ ) 


லக்குமண தாளங் கோல்மூன் றிணைசுழி 
மிக்க புரங்கோல் விழியிணை நேருடன் 
ஒக்கு மிருசுழி கோல்விழி யிணைநேர். 


11100111001001001 மா - ல் , 


( அ ) 


மத்தாவண தாள மம்பிரண் டோருயிர் 
ஒத்த விருகோ லுவக்குமென் றனரே . 


11 ஒ 11 , மா - எ . 


( க ) 


விசார சதுரண மேலிரு குருவு 


மறை கோலோருயிர் வகுத்தன ரிதற்கே. 


4. 41111 ஒ மா - க . 


( உய ) 


விருஷப சங்கர னோர்கோ லோருயிர் 
இசையு நேருயிர் இணைச்சரமெ னுமே . 


19111 மா - ம் . 


( உக ) 


. 


உட்செப தாள முயர்சர முன்பின் 


அச்சமில் நடுவிழி யாகு மென்ப , 


01 மா -உ இ 


( 22 ) 


185 


வங்காள தாள மாங்குரு நேர்குருத் 
தங்கு மிணைவிழி சாருமென்றனரே . 


4. 14 0 0 மா - சு 


( உங ) 


மங்கள தாளம் விழியிணை யொருநேர் . 
001 மா - உ 


( உச ) 


பிரமதாளஞ்சுழி யின் மறை முன்பினொற் 
றம்மிணை துருதம் பிற்றுரு தந்துடி 
வம்மிரு கொம்பொடு வருஞ்சுழி யொற்றே . 
0000000000 மா- க 


( உரு) 


அந்தரங் கிறீடை சுழிமூன்றிறுவாய் 
வந்தது மிராமம் வருவது மீதே . 


000 மா - கத 


( உசு ) 


கிரீடை தாள மிருசிலை நடுநேர் . 


- 


414 மா - டு 


( உஎ ) 


பூர்வதாளம் 


ஒ 1411004 ஒ 1100144 பு 

114111x மா- அ 


பஞ்சதாளம் 


100000000000011 மா - ச 


பஞ்சகும்ப தாளம் 
10010000001000010000001 

00001 மா - மஎ 


186 


பிரீதி தாளம் 
Hl1H10allH000011000000 

11 | 1H மா - உசஇ 


கிலகும்ப தாளம் 
1 / 1IHool + HIHHH மா- மிடுவ 


( சத ) 


தாளவியல் முற்றிற்று . 


செய்யுள் முதற்குறிப்பகராதி 


செய்யுள் பக்கம் செய்யுள் 

பக்கம் 
அ ஆவும்பாலன் 151 * அபங்கம் 

182 
+ அக்கினிநிலை 158 * அபங்கதாளம் 

176 
அகமே புறமே 58 * அபினந்தனம் 

174 
அகரமுதல் ஒளகார 60 அம்பரமுனிவர்கள் 

123 
அகரமுதலாய் 

42 அமைக்கு நீடரங்கத் 29 
அங்கஞ்சிரமு 

33 அவற்றுள் , அ இ உ எ ஒ 42 
+ அங்காரகனிலை 157 அர்க்கவுதயத்தி 

70 
அச்சமற 

163 அரங்கத்தியோதனம் 169 
அஞ்சலெனு 

51 அரங்கப்பிரதீபகம் 170 
அஞ்சுகணு 163 * அரங்காபரணம் 

171 
அஞ்சுமுபாந்திய 112 அரங்கின துயரம் 

26 
அட்டதிசை 

22 அரிய திருத்தாண்டவம் 90 
அண்டர்பிரான் 

142 அரியென்றெழுத்துத் 44 
அத்தனாராலங்காட்டி 121 அரைக்கொன்றொன் 119 

அதிவேததாளம் 183 அரையில் விரலொன் 77 
+ அந்தகனிலை 158 அரையில் வீராமங் 

77 
அந்தணர்சாதிக் 

44 + அளகைவாழ் குபேரனிலை 159 
அந்தணனே 78 அறிந்திடுமந்த்ய 

101 
அந்தமுடி 33 அன்பிற்பூசனை 

30 
அந்தரக்கிறீடை 

174 * அன்னநாதம் 

170 
அந்தரங்கீறீடை 185 * அன்னலீலை 

169 
அந்தாளிக்குறிஞ்சி 33 * அன்னிய முகுந்தன் 182 
அந்தியத்தப்பா 

108 அனங்கதாளம் 

175 
அந்நாட்பொன் 88 அனுவுக்குக் 

135 
அப்புமேற் 

3 ஆங்கவனடம் புரிந்த 29 


* 


* இக்குறியிடப்பட்டவை தாளத்தின் பெயர்களுமாகும் 
+ இக்குறியிடப்பட்டவை தேவதை ரூப அவினயத்தின் பெயர்களு 

மாகும் . 


188 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


147 


181 


ஆடல் செய்யும் 
ஆடுமின்னாளின் 
ஆட்டையெடுத்து 
ஆண்டவயிரவி 


85 


27 ஆனவெழுத்தொன்ப 
19 இசை நாடகத்தொழிலே 
124 இடக்கை விரலசைதல் 
161 இடமலரோன் 
34 இடமுகத்தில் 
37 இடம் வலமேல் கீழ் 
157 இடுவதுபாந்திய 


84 


ஆத்மதத்துவம் 


64 


ஆதாரம்பற்றி 


78 


+ ஆதித்தனிலை 


109 


134 இடையீடு 


55 


ஆதிதனக்காதியா 
ஆதிநடு 


6 இத்தாரணி 


20 


104 


161 


ஆதிநடுவீறில்லாத 
ஆதியகமார்க்கவகை 
ஆதியலங்கார 
ஆதியனுப்பிரகாச 
ஆதியொருசாண் 


137 இதுவிட்டங் 
142 இந்தள முகாரி 
20 + இந்திரனிலை 
134 இந்திரனோடக்கினி 


153 


14 


163 + இந்திராணி நிலை 


156 


ஆதிலகுயகண 


20 


ஆதிதாளம் 


32 


132 இப்புவியெண் 
167 இமையவர் கோனவை 
31 இயலாகவிந்த 
150 

* இரதலீலை 


ஆமெனவிருந்து 


111 


ஆவதுமங்கலத் 


168 


ஆரங்கம் 


168 


இரதிதாளம் 


178 


182 


ஆரமாம் பேதை 
ஆரோகிதமட்டம் 
ஆறணியுஞ்சடை 


157 


183 


30 * இரதிதாளம் ( அ ) 
172 + இரதி நிலைமை 
102 * இராகவர்த்தனம் 
99 + இராகுவினிலை 
18 இராச சூடாமணி 

இராச தாளம் 


ஆறுவரை 


158 


ஆனபலமார்க்கம் 
ஆனவலக்கை 


169 
169 


85 


189 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


இராச நாராயணன் 179 உணர்ந்திடுமந்திய 

107 
* இராச வங்காளம் 177 உணரேலகபந்தி 

116 
இராச வர்த்தனம் 181 உத்தமமிப்படி 

102 
இராச வித்தியாதரம் 172 உத்தீக்கணம் 

174 
+ இராமனிலை 153 உந்தியிற்றோன்றி 

38 
இருக்க தனிற் 125 உபாங்கம் 

33 
இருக்குவேதத் 50 + உமைநிலை 

154 
இருசரண 

32 உயிர்மெய்யிரட்டு 
இருபத்துநாலங் 

77 

நூற்றெட்டு 41 
இலக்குமி தாளம் 183 உயிருமுடம்புமாம் 

41 
இலக்கு மீசன் 180 உலகிலெண் 

127 
* இலகுசேகரம் 177 உழைதலையில் 

45 
இவ்வரிமேவுந் 

114 உள்ளாளம்விந்துவுட 46 
இன்பிலிரண்டு 110 உள்ளிலங்கங்கு 

28 
இனியதவஞ்செய் 136 உற்கட்டிதமே 

167 
இனியதேன் 

29 உற்றிடுசங்கைக்கு 120 
ஈசன்கை 71 உற்றிடுவந்த்ய 

106 
ஈசன் முப்பானிரண்டு 89 + உறுவசிநிலை 

156 
+ ஈசனிலைமை 159 உன்னல்காலே 

72 
+ ஈசுவரனிலை 153 ஊர்வபதினொன்றாம் 

3 
ஈட்டுகுண்டலிப் 64 * எக்கதாளம் 

176 
ஈராறுயிர் 44 எட்டஞ்சு 

21 
உகந்த துரிய 118 ... எட்டுக்கணம் 

80 
# உட்செபதாளம் 184 எடுத்துவந்தே 

101 
உடனாருமந்த்யங் 114 எண்ணும்படி 

164 
உடையே உமையாளாய் 165 எழுதிடுபாந்த்ய 

109 
உடைமுலை சூழ் 34 என்றன ரந்த்ய 

105 
உண்டினிநட்டம் 103 என்னுமிரண்டு 

112 
உண்மை திகழும் 

62 ஏதுவெனில் 


48 


190 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


ஏரேழரைக்கு 
ஐந்தருவே போன்ற 
+ ஐயனிலை 
ஐவகைப்பூதமு 
ஒத்தசமநிலை 
ஒன்றுந் துரியமொன் 
ஓங்குபுகழீசன் 
ஓங்குறுமந்த்ய 
ஓசையிலன்னபத 


119 கருங்காலி செங்காலி 
52 

கஞ்சமமை 68 
154 * கருணையதி 

178 
38 கருதுமுயிரடைவே 

148 
121 கற்றது கைமண்ணளவு 145 
110 கறுத்தகண்டமும் 

124 
23 கறுத்தசட்டையும் 

124 
117 கனஞ்சுத்தசாளவஞ் 83 
73 கன்னியிளம்பசு 

65 


-- 


ககரமுதலாய் 


42 காஞ்சி திருக்கோவலூர் 


143 


ககர வொற்று 


42 காட்டுகண 


70 


கஞ்சமென்றுங் 


165 + காடுகாள் நிலை 


156 


124 காண்பதிற் றெட்சண 


115 


கஞ்சுளியும் 
கடல்கிழக்குத் 
கடவுளரிறந்து 


161 


143 காணும் வராளி 

4 காதார்குழை 
70 , 94 காம்போதிதனாசி 


141 


கடியகணமிலவங் 


162 


கடையமயிராணி 


93 காரணமொன்று 


123 


கண்டகங்காளம் 


179 


கண்டமிருவிரலாய்க் 


94 


கண்ணிமை 


30 


கந்தமலர் சூடிய 


24 


176 

* காருகி 
63 காலவிதமொன்பானாம் 
72 காலம்வேதி 
122 காலால் நடப்பதெலாம் 
167 காலையில் தேவக்கிரிகை 
141 காலையில் நந்தி 
155 காளமிடற்றினன் 
61 கீர்த்தி 


52 


29 


கந்தற்பன் 
கவுத்துவமுக்கோ 
+ கவுமாரிநிலை 
கருங்காலிசெங் 


5 


172 


191 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


* கிரீடை 


167 


179 


149 


* 


177 


170 


170 


160 


25 


89 


157 
178 


166 


176 
174 





கிலகும்பதாளம் 
* கிறீடைதாளம் 
* குடுக்கம் 
குதகிட்வென் 

குந்ததாளம் 
குரவை வரியே 
குரல் சங்கு 
குரல் துத்தம் நான்கு 
குருநடுவிற் 
குலவியமரபு 
குறிப்புறநின்றது 
குன்றவில்லி 
குன்றாக் குறிலைந்துங் 
கூறந்தியங் 
* கெசலீலை 
+ கேது நிலை 
கைமணிகாளங் 
கையார்பாசங் 
கொஞ்சுகிளி 
கொட்டாட்டுப்பண் 
கொண்டு வந்தொன் 
கொம்புபயங் 
கொற்றலகு 
* கோகுலப்பிரியம் 
கோலாதியின் கீழ்க் 
கோவும் பசுப்பெற்றங் 
சங்கரன் 
சங்கு குயிலோடியானை 
சச்சபுடமுதலா 


173 * சச்சரி 
186 * சட்டதாளம் 
185 சதிர்திகழ் நவ்வினி 
173 சதுமுகன் 
87 * சதுர்தாளம் 
175 

சதுரம் 
93 சந்ததமும்புரியும் 
47 சந்தனந் 
48 சந்திரசூரியன் 
80 + சந்திரனிலை 
27 * சம்பைமட்டம் 
115 * சம்பொற்கேட்டம் 
90 * சமகங்காளம் 
49 

சமதாளம் 
103 * சமதுருதம் 
168 * சயன் 
158 சரபலீலை 
66 சரமேதலகப் 
136 சரிகமபதநி 
16 சற்பன 
166 

* சற்பிதா 
101 + சனிதன்னிலை 
80 * சாசபுடம் 
71 சாதிவருஞ் 
173 சாந்திவிநோதம் 
95 சாமவேதத்தி 
61 + சாமுண்டிநிலை 
1 சார்ந்திடுந்தாளத்திற் 
47 சாற்றியகண்டப் 
21 சாற்றுமிருகரமுங் 


182 


* 


180 
171 
118 
49 

1 
166 
158 
166 
23 
93 
125 
156 
89 
97 
86 


192 


செய்யுள் பக்கம் செய்யுள் 

பக்கம் 
* சிங்கநாதம் 170 செய்கிணைக்கணு 

28 
* சிங்கலீலை 167 செய்திடை நிலை 

26 
* சிங்கவிக்கிரமம் 167 செய்தே யெழுதி 

99 
* சிங்கவிக்கிறீடிதம் 169 செய்யவிரு 

17 
சிங்களஞ்சோனகம் 143 செயதாளமர்மம் 

87 
* சிங்கனந்தன் 171 * செயதாளம் 

173 
* சிந்தைதாளம் 183 * செயத்திரிதாளம் 171 
சிரபேதம் 139 * செயமங்கலம் 

172 
* சிரீகீர்த்திதாளம் 173 * செனகதாளம் 

183 
+ சீர்வராகிநிலை 155 * செனன தாளம் 

184 
* சீரங்கம் 168 + சேட்டைநிலை 

155 
சீராகம் 52 சேயாறுதெற்குத் 

144 
சீரியகோ மூத்திரிகம் 73 சேர்ந்தவறையி 

100 
சீருற்றவந்த்ய 

120 சேரும் நடுக்குருவே 132 
சீருறுபேரிகை 56 சேருமதர்வண 

126 
சீரொத்து 71 சேருமுபாந்த்ய 

117 
* சீனந்தனம் 180 சேருமேகாங்கந் 

95 
சுத்தமறையோர்க்காஞ் 54 சொல்லிடுநற்றோல் 

66 
சுத்தமிகுதேசி 64 சொல்லுங்கசதரு 

43 
சுழிகொம்பு 72 சொல்வனவந்த்ய 

113 
சுளியிலேயுகார 

86 சொற்பரவு கணமெட்டுக் 79 
சுளியிற்பரமவணுத் 79 சோத்திரக்கருவி 

45 
சுற்றளவு நால்விரலாஞ் 68 * டேங்கிதாளம் 

174 
சூருலவுவங்காளத் 52 * டோம்புளி 

176 
சூழுங்குரல் துத்தம் 49 தக்கித்தக்கிட 

141 
* செகதம் 187 தக்கேசி காந்தாரங் 

53 
செகம் வானள வோர் 135 தக்கை குடுக்கை 

57 
* செகற்சம்பைதாளம் 177 தகண நகணம் 

180 
செங்கமா மேற்கு 144 தட்டிரவி தாழ்மதி 

63 


193 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


154 


28 


134 


170 


178 


148 


175 


88 


82 


77 


79 


141 
172 
171 


தண்ணா ரறுகோ டிதழி 137 + திருமகள் நிலை 
தண்ணுமைதக்கை 57 திருமகள் மருவரங்கத் 
தண்ணுலவு சீராகத் 51 திருமாலயனும் 
தந்திடுமந்திய 

116 * திறி தியச்சிரவன்னம் 
தருசதாசிவனோரைந்து 87 * திறிதியதாளம் 
தருசதுராங்கப் 

97 தீதிலுயிரீராறு 
தற்பண 

167 * தீபகம் 
தற்பரமாய்ச் 

2 துடிகோலீசான 
தனாசி வங்காளங் 

52 துடிமேலிற் சொல்வட்டம் 
தனித்திடத்தேறு 116 துடியொன்றொரங்குல 
தாக்கினான் மத்தளத்தைத் 65 துடிவருணன் 
தாக்குவிரல் 

77 துணுக்குச் 
தாண்டவம் நிருத்தம் 93 * துதியகம் 
தாத்தெயெனத் 

6 

துரங்கலீலை 
தாபித்து முத்தத்தைத் 98 துருதசேகரம் 
தாராகணஞ்சேர் 140 துருதவரிக்கொன் 
தாளத்துக்குணர்வேது 87 துற்றவுயிர்க்குறிலும் 
தாளத்துவட்டக் 

87 துறக்கமதிவான் 
தாளம் எறிமணி 67 துன் றுந்துடிகால் 
தாளமிரண்டெழுத்தின் 86 துன்னுமுபாந்திய 
தாளமுதல் மானக் 22 தூவையால் 
தாளமைம்பதாம் 94 தெக்கணமெட்டுத் 
தானெடுத்தாட்டுவிக்குந் 164 தெண்டபரதந் 
திக்கிலாபத்தாரணன் 29 தெரிந்திடிலிச்சங்கை 
திகழ்வலத்தோர்பந்தி 116 தெருத்தொறும் 
* திரிபங்கிதாளம் 173 தெள்ளுபுனலாடிச் 
* திரிபின்னம் 

168 தென்றல் வடிவுஞ் 
திருத்தியவாம 

115 தேசிகெசலீலை 


177 


. 


119 


43 


150 


74 


118 


24 
82 


142 


106 


113 


27 


88 


173 


194 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


173 


57 


117 


159 


105 


தேசியொத்துக் 
தேடுதற்கரிய 
தேமேவுகின்ற 
தேர்மாமணி 
+ தேவர்கள் நிலை 
தொல்புவிக்குள்ளது 
* தோர்த்தமட்டம் 
நட்டுவற்கு 
நட்டுவனே 
நடுவிலகு வந்தால் 


139 


117 


41 


31 


119 


* நந்தன் 


153 


18 


85 


138 


நந்திமலை மேற்கு 
நந்திவலமத்தளமாம் 
நரம்பொடு குழலே 
நாட்டியத்தை 
நாட்டுகவந்த்ய 
நாட்டு முத்திரமேற் 
நாதம்பகர்விந்து 


138 * நிச்சா ரூபகம் 
27 நிசாளந்துடுமை 
97 நியமமும் 
151 + நிருதி தன்னிலைமை 
156 நிலந்தருசங்கையை 
104 நிழல் வீரவிக்கிரமம் 
183 நிறுத்துகவந்த்ய 
164 நிறையுயிர் முயற்சியி 
14 நின்றதோர்விஷ்ணு 
133 நூற்றுத்தொண்ணூற் 
174 + நெடுமால் நிலை 
144 நெற்றிக்கும் 

7 நீக்கரிதாம் 
68 நீதியிரச்சு 
15 

பகணமே 
106 பகர்செய்யுள் 
28 பகருமோராறறைக் 
13 பச்சைவிராமம் 
175 பஞ்சகும்பதாளம் 
154 * பஞ்சதாளம் 

7 பஞ்சலகு 
155 படியாற்சிறந்த 
48 பண்ணோர்பதினேழாம் 
22 பண்சேருமாகப் 
98 பண்பினிற்றெட்சண 
59 பத்தியுடனே 
52 பந்தம்பன்னிருவர் 


132 


146 


109 


78 


* நாந்தி 


* 


185 


185 


+ நாமகள் நிலை 
நாராயணனே 
+ நாராயணி நிலை 


6 


135 


நாலாநரம்பினுக் 


50 


நாலுதிசையும் 


53 


நாவலர் சொற்படி 


119 


நான்முகனார் 


51 


நானிலமுங் 


123 


195 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


177. 


பந்தம் வருணன் 
* பரிக்கிறம் 
பரவுகின்ற 


118 


120 


பரவுசலமே 


178 


137 


பரவு செம்பாலையிற் 
"பறையேபாகஞ் 


177 


பன்னியபாத் 


136 


பன்னுமெசுரிற் 


136 


74 * பிறதாபசேகரம் 
168 பிறந்தவிலக்க 

5 பிறிவற்றமுப்பத்து 
15 * பிறீதிமட்டம் 
54 பிறைசேர்பணிலச் 
58 * பின்னசதுமுகன் 
12 பீடமேசச்சபுடம் 
125 புட்பாஞ்சலி 
50 புத்தவமுத 

9 + புந்திநிலைமை 
143 புயங்கந்தனக்கு 
19 புரிவரன் புராண 
179 புனைந்தவுபாந்திய 
138 பூதகாரிய 

1 பூமாதர் * சச்சபுடம் 
21 

* பூர்வதாளம் 


பாங்குடைய பூபாளம் 


10 


பாட்டுவிக்கப் 


157 


பாண்டிக்குமேல் 


137 


பாதமலர் 


27 


* பார்வதிலோசனம் 


117 


பாரோர்வானோர் 


35 


பாலுந்தெளிதேனும் 


166 


பாவாய் பதின்மூன்று 


185 


* பிரகாசமட்டம் 


172 


. 


பூர்ணகங்காளம் 


176 


பிரகாசமரங்காபரணம் 135 பூரிகைநாகசுரம் 

67 
* பிரமதாளம் 

185 பூவிலயனும் புரந்தரனும் 91 
+ பிரமனிலை 153 * பெத்தாபரணம் 

181 
+ பிராமிநிலை 

155 பெத்தையத்தியக்கைதொழு 122 
* பிரிதிதாளம் 

171 பெறவேயிதன்பலன் 114 
* பிரீதிதாளம் 186 பேர்ந்துவருவாமம் 

96 
பிறத்தியாங்கம் 33 பேர்நாளுற்பவ 

149 
* பிறத்தியாங்கம் 168 பேரொடுமுறையே 

65 


196 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


பேறாந்துருத 


17 


57 


2 


51 


118 


146 


156 


25 


11 


170 


103 


175 


140 


75 


107 மன்னவனையே 
+ பொதுவர் மகளிர் ... 

மன்னியசீர் 
நிலை 157 மன்னும் பிரமத்தில் 
பொற்குமிழொன் 84 மன்னுமெசுர்வேதத் 
போற்றுமிரண்டாயிரத் 120 மாதவர்சொன்ன 
மகணமது 

133 மாமணிதேர் 
மகபதி 

182 + மாயேசுவரி நிலை 
மகரத்தினொற்றாற் 39 , 49 மால்பாடும் 
* மகரந்தம் 

172 மிக்ககுடிப்பிறந்தோன் 
* மகரம் 

182 * மிச்சிரம் 
* மங்கள தாளம் 185 மின்னேயிதற்கிங் 
மஞ்சஞ்சுங்குழல் 123 * முகுந்தன் 
மத்தளஞ்சல்லி 

57 முடிகாணாதானடிகாணா 
மத்தளசொரூபம் 27 முந்தத்தனியாது 
* மத்தாவண தாளம் 184 முப்பாணி 
* மதனன் 

179 முரசே நிசாளந் 
மதிகோலினந்திகழ் 95 முழங்கியநாதந் 
மதிநதிச்சடிலர் 

152 முழங்குநன்னட 
+ மந்தாகினிநிலை 154 முன்னான் மறைதேடரிய 
மருவிருக்குபாங்கு 53 முன்னமே சயந்தன் 
மருவுகுறிலாணெடில் 147 முன்னமே விரவத் 
மருவுமுயிர்மெய் 43 முன்னைத்த போதனர்த 
மல்லதாளம் 

175 மூலமேவேதா 
- மல்லிகாமோதகம் 170 மூவகையாடலு 
மலரவன் சம்பை 

31 மூன்றா முதற்கடவுள் 
மற்று நிகர்ச்சண்மேரு 96 மெய்யினியக்கம் 
மறையோன் திருமால் 53 , 83 மெய்யுடம் புறுப்பொற் 
மன்னவனே 

8 மெய்யே முகங் 


13 


58 


65 


31 


138 


30 


26 


89 


163 


92 


60 


42 


42 


18 


197 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


116 


113 


73 


115 


83 


81 


169 


174 


179 


169 


மேயகிள் பூண் 
மேவிடுமந்த்ய 
மொழிமுதற்காரண 
யாழ்வீணை 

லக்குமண தாளம் 
* லயதாளம் 
* லளிதப்பிரியம் 
* லளிதம் 
+ லீலாதாளம் 
வகுத்ததிலோரறை 
வகுப்பு விலோதம் 
* வங்காள தாளம் 
வங்கியங்கொம்பு 
வங்கியத்தின்னடி 
* வசந்த ( தாளம் ) 
வசந்தன் சாமந்தம் 
வட்டங்கணைவில்லு 
வட்டமதிதுருதம் 
வட்டமிருசுழி 
வடக்குப் பருமலையாம் 
வண்ணமணிக்கட்டு 


141 


55 வரைசேர்தலபந்திக் 
111 வரைவதிரண்டு 
41 வல்லதிவி மாத்திரை 
66 வலமேவி மேனின்றங் 
184 வளமாகுமாடற்கும் 
180 வளர்ந்தயதிக் 
180 * வன்ன பின்னம் 
178 

* வன்னமட்டிகை 
184 * வன்னமதி 
115 * வன்னமாலி 
140 வாக்கியஞ்சீனந்தனம் 
185 வாய்த்தமலரிற் 
66 + வாயுவினிலைமை 
68 வாராய்நிமிட 
178 வாழிபரதவிதி 
52 வாளிசரமங்கோல் 
76 வானிலகுநேர் 
74 # விங்கோல் 
86 + விசாகனிலை 
144 * விசாரசதுரணம் 
85 * விசையானந்தம் 
111 * விடம ( தாளம் ) 


55 


159 


70 


96 , 165 


73 


149 


180 


153 


184 


171 , 172 


175 


26 விடமகங்காளம் 


176 


வந்தனவேண்டிய 
வயங்கிய நிர்த்த 
* வர்த்தனம் 
வரிக்குவரிதொறு 


100 


179 விடுமரை மாத்திரை 
110 * விந்துமாலி 


173 


வருணரதி 


182 விந்துவிரதி 


72 


+ வருணன் தன்னிலை 


159 + விந்தைநிலை 


155 


198 


செய்யுள் 


பக்கம் செய்யுள் 


பக்கம் 


+ விநாயகனிலை 


153 வெய்யோன் புலித 


79. 


+ வியாழனிலை 


158 + வெள்ளி நிலைமை 


158 


62 


* விருஷபசங்கரன் 
விளங்கியமுத்த 


13 


விளங்குறு 


164 


வீசியதேவக்கிரியை 


51 


184 வேங்கை கருங்காலி 
98 வேங்கையுரித் 
117 வேத்திரத்தின் பரத 
161 வேதவிதியார் 
108 வேம்புபலாக் 
183 வைத்ததோர் தாளந் 
169 வைப்புக்கிராச தாளத் 
75 வையமுழுதெண் 


வீதிக்குவீதி 


130 


88 


* வீரதாளம் 
வீரவிக்கிரமம் 


140 


வெய்யவிராமம் 


51 


ரிவ்யூ பிரஸ் , திருச்சி . 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Note : A discount of 25 % on listed prices allowed on all purchases from 

the Registrar . Titles in Tamil indicate Tamil publications. 

The Department of History . 


Series 

Year of 

Price . 
No. 

Publication , 

Rs . A. P. 
1. Bhoja Raja by Prof. P. T. Srinivasa 
Ayyangar 

1931 1 8 0 
2. A History of Gingee and its rulers 

by Rao Bahadur C. S. Srinivasachariar 1943 4 0 0 
** 3 . The Nayaks of Tanjore 

by Rao Bahadur C. S. Srinivasachariar and 
Mr. Vriddhagirisan 

1942 10 00 
V * 4. Indian History - wiswi TOUT DI 

by Rao Bahadur C. S. Srinivasachariar and 
Mr. S. K. Govindaswami 

1943 2 0 0 
5 Maratha Rule in the Carnatic 
by Mr. C. K. Srinivasan 

1945 3 0 0 
6. The Dutch in Malabar by Dr. P. C. Alexander 1946 3 8 0 . 
7. Hoysalas in the Tamil Country 
by Mr. K. R. Venkataraman 

1950 2 8 0 
8. Buddhism in Kerala 

by Dr. P. C. Alexander M. A ; D. Litt . 1949 6 0 0 
9. Selections from the Orme Manuscripts 

Ed . by Prof. C. S. Srinivasacharya 1952 15 0 0 
10. The History of the Pearl Fishery of the Tamil Coast 
by Mr. S. Arunachalam M. Litt . 

1952 3 8 0 
11. Mediaeval Kerala 

by Mr. P. K. S. Srivirarayan Raja 1953 6 4 0 
12. A History of the Kongunadu- கொங்கு நாட்டு 

UITQUI by Rao Bahadur C. M. Ramachandran 

Chettiar , B. A .; B. L .; F. R. G , S. , 1954 
13. Madurai Vijayam , 
by Mr. S Tiruvenkatachariar 

In Press 
14. The oldest Chidambaram Inscriptions 

by Mr. S. R. Balasubramaniyam (Off -print) 1944 2 0 0 


Out of Stock ; 
Journal Parts Containing these works will be supplied . 


** 


2 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Economics . 


Series 
No. 


Year of 
Publication . 


Price . 


Rs . A. P. 


1. Factory Labour in India 

by Prof. A. Mukhtar 


1930 


3 0 0 


2. The Madras Agriculturists Relief Act 

A Study by Dr. B. V. Narayanaswami 
Naidu and Mr. P. Vaidyanathan M. A. 


1939 


1938 


100 


3. The Distributive Co - operation in India 

by Mr. V. G. Ramakrishna Ayyar 
** 4 . The Madras General Sales Tax Act 

by Dr. B. V. Narayanaswami Naidu and 
Mr. Thiruvengadathan 


1940 


2 8 0 


5 
. 


Report on the working of Prohibition in 

Salem by Mr. C. Jaganathachari , M. A ; 
M. Litt . 


1939 


* 6 . 

Road and Rail Transport 

by Dr. B. V. Narayanaswami Naidu and 

Mr. S , R. N. Badri Rao 
** 7 . Ground Nut by Dr. B. V. Narayanaswami 

Naidu and Mr. P. S. Hariharan 


5 00 


1940 


2 8 0 


8 . 


Text - book on Economics - பொருளாதார நூல் 

by Prof. V. G. Ramakrishna Ayyar 1942 


2 0 0 


9 . 


The Economy of the South Indian Temple 

by Prof. V. G. Ramakrishna Ayyar 


1946 


2 0 0 


* 10 . The Indian Trade by Dr. B. V. Narayana 

swami Naidu 


2 0 0 


11. The Sample Surveys on working of Prohi 

bition in South Arcot District 
by Prof. V. G. Ramakrishna Iyer 


1949 


0 8 0 


**12. The Problem of Rural Credit in the Madras 

Presidency by Mr. P. Vaidyanathan 1949 


10 0 0 


Journal Parts Containing this work will be supplied 


3 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Philosophy . 


Series 
No. 


Year of 
Publication . 


Price . 


Rs A. P. 


* 1 . Nyaya kulisa by Atreya Ramanuja 

Ed : Prof. R. Ramanujachari and 

Mr. K. Srinivasacharya 
*2. Nitimala by Narayanarya 


1938 


2 8.0 


1940 


2 0 0 


* 3 . Naveena Tarkam - 15090T $ 1450 

by Mr. K. R. Appalachariar 


1934 


2 0 0 


* 4 . Educational Psychology 

உள நூலும் கல்வி பயிற்றலும் 
by Prof. K. R. Appalachariar and 
Prof. R. Ramanujachari 


1940 


.1 0 0 


5. Theory of Knowledge of Saiva Siddhanta 

by Dr. V. Ponniah Ph . D. 


1952 


8 00 


6. Deductive and Inductive Logic - அளவை நூல் 
by Mr. S. Sivapadasundaram 

1953 


4 0 0 


Tirupanandal Endowment Lectures : 


1. Introduction and History of Saiva Siddhanta 

1947 by Mr. G. Subramania Pillai , M.A .; B. L. 1948 


300 


2. Lectures on Saiva Siddhanta - 1950 
by Mr. M. Balasubramanya Mudaliyar . 

B , A ; B. L. 


1951 


1 6 0 


3 . 


Lectures on Saiva Siddhanta - 1948 

by Prof. R. Ramanujachariar M. A. 


1952 


1 4 0 


4. Lectures on Saiva Siddhanta - 1951 

by Mr. K. Vajravelu Mudaliar B. A ; L. T. 


1953 


5 6 0 


5. Lectures on Saiva Siddhanta - 1952 

by Mr. S. Sachithanandanı Pillai B. A. , Ľ . T., 


In Press 


,5 


4 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Mathematics . 


Series 
No , 


Year of 
Publication . 


Price . 


Rs . AP 


5 00 


7 00 


2 8 0 


3 0 0 
2 0 0 


Do 


6 100 


2 0 0 


1. Text book on Algebra for Intermediate 

இயற்கை கணிதம் 
by Mr. T. Govindarajan , M. A. 

1949 
2. Trigonometry- கோண கணிதம் 

by Mr. T. K. Manikavasagam , 
Mi A ; L. T. , 

1949 
3. Intermediate Geometry- வடிவு கணிதம் 

by Dr. K. Rangaswami Aiyar 
M. A ; M. Sc . , Ph . D. 

1950 
The Department of Physics . 
1. A Text - book on Physics - QUOT 95 UTO 

by Mr. R. K. Visvanathan Vol . I. 1941 
2 . 

Vol . II. 1941 
3. Acoustics-சங்கீத ஒலி நூல்- Revised second edition 
by Mr , R. K. Visvanathan 

1954 
4. Physics of Music by Mr. R. K. Visvanathan 1948 
5. Vignana Sirunool - 6966 IT 

by Prof. T. P. Navaneethakrishna M. A. 1946 
6. Instructions for Experiments in Practical 
Physics for Intermediate 

1947 
Do 

B.Sc. 

1947 
8. Manual of Science- தெரியற் செய்கை 

Har by Prof. T. P. Nava 
neetha krishna M. A. 

Vol 1 . 1951 
9 . Do 

Vol . 11 . 1952 
10. Text Book of Practical Physics - WC- 60 

QUOT 5 GO . by Mr. S Sriraman , 
M. A ; M. SC . 

1952 
The Department of Chemistry 
1. A Text-book on Chemistry 

-- |5 வீன அசேதன ரசாயனம் 

by Mr. N. Ananthavaidyanathan Vol . I. 1938 
2 . Do 

Vol . 11. 1941 
3. Practical Chemistry for Intermediate 

Course- செய்முறை பேதி நூல் 
by Mr. P. L. Ramaswamy M. A. 

1949 


C 12 0 


1 8 0 
3 00 


£ 


10 0 0 
10 0 00 


6 0 0 


300 

8 0 


4 8 0 


5 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


The Department of Botany . 


Series 
No. 


• Year of 
Publication . 


Price . 


Rs . As . P. 


* 1 . A Text- book on Botany - TOU TO 

by Dr. T. S. Raghavan 


1942 


3 00 


2. Cytological Studies in Bignoniaccae 

by Dr. K. R. Venkatasubban , M. Sc . 


1944 


5 00 


The Department of Tamil , 


* 1 . Pari Kathai பாரி காதை by Bhasha Kavi . 

segara Vidvan R. Raghava Ayyangar 1937 


2 0 0 


2. Kurunthokai Vilakkam - 5 0.15 8T605 
விளக்கம் 

Do 


1947 


1 8 0 


* 3 . Advanced Studies in Tamil Prosody 

by Dr. A. Chidambaranathan Chettiar 


1943 


2 0 0 


4. Studies in History of Tamil Literature 

தமிழ் வரலாறு 
by Vidwan R. Raghava Ayyadgar Do 


1952 


4 0 0 


5. ( a ) Tholkappiam - Porulathikaram Vol . I. Part I 
by Mr. E. S. Varadharaja Iyer 

1948 


3 8 0 


5. ( b ) 


Do 


Part II 1948 


4 8 0 


K 6. Tholkappiam - Collathikaram 

by Dr. P S. Subramanya Sastri 


Do 


1945 


5 00 


7. Historical Tamil Reader 

by Dr P. S. Subramanya Sastri 


1945 


2 8 0 


8. Tree worship and Ophiolatory - 

by Mr. G. Subramania Pillai , M. A. , B L , 1948 


180 


9. A New Approach to Tiruvasakam 

by Mrs. Ratna Navarathnam , M.A. , M. Litt . , 


4 0 0 


Out of Stock ; Note : Titles in Tamil indicate Tamil publications . 


6 


ÁNNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Series 
No. 


Year of 
Publication . 


Price .. 


* 16 . 


Rs . A. P. 
10. Elephant in Tamil Land 
by Mr. E. S. Varadaraja lyer B A. 

1945 1 4 0 
11. Thiththan- தித்தன் by Basha Kavisegara 
Vidwan R. Raghava Ayyangar 

1949 1 0 0 
12 . Kosar- கோசர் - ஒரு சிற்றாராய்ச்சி Do 1951 0 12 0 
13 . Perumpavarttuppadai- பெரும்பாணாற்றுப் 

படை by Basha Kavisegara Vidwan 
R Raghava Iyengar 

1949 2 0 0 
14. Pattinappalai- பட்டினப்பாலையும் 
ஆராய்ச்சி உரையும் 

Do 1951 1. 4 ) 
* 15 . History of the later Cholas 

பிற்காலச் சோழர் சரித்திரம் 
by Mr. T. V. Sadasiva Pandarathar Vol . 1 . 1949 

அச்சில் 
Do 

Vol . 11. 1951 அச்சில் 
17. Aiyinkurunooru- ஐங்குறு நூறு 
Ed . by Mr. A. S. Doraiswami Pillai 

அச்சில் 
18. Kautaleyyam- கௌடலீயம் - பொருள் நூல் 

by மகாமகோபாத்தியாய பண்டிதமணி 
மு . கதிரேசன் செட்டியார் 

அச்சில் 
Isai Tamil Series- இசைத் தமிழ் வெளியீடுகள் . 
பரிசுபெற்ற தமிழ் பாடல்கள் 
* 1 . [ Vol. 1. T. லக்ஷ்மணப் பிள்ளை , பாபநாசம் 

சிவன் முதலிய ஐவர் கீர்த்தனங்கள் 46 ] 1943 2 0 0 
2 . II கீதவர்ணங்கள் முதலியன 104 
( இரண்டாம் பதிப்பு ) 

1954 4 0 0 
* 3 : . , 111 நீலகண்ட சிவன் முதலிய அறுவரது 
கீர்த்தனங்கள் 75 

1943 2 0 0 
* 4 . IV முத்துத்தாண்டவர் கீர்த்தனங்கள் 60 1943 2 0 0 


5 . 


1 8 0 


* 6 . 


* , V_Part 1 இசையியல் 
by திரு. க . பொன்னையா பிள்ளை 

1948 
Part 2 தமிழிசைக் கருவிகள் 
by திரு . பி . கோதண்டராமன் எம் . எ . 1945 
Part 3 சுரமேள கலாநிதி - மொழிபெயர்ப்பு 1947 
VI கோபாலகிருஷ்ண பாரதியார் 
கீர்த்தனங்கள் 90 

1944 
VII ம.ப. பெரியசாமித்தூரன் பாடல்கள் 70 1943 
VIII ஸ்ரீகாழி அருணாசலக் கவிராயர் 

1945 


1 4 0 
1 0 0 


7 . 


* 8 . 


* 9 . 


அச்சில் 
2 0 0 
3 0 0 


10 . 


7 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Series 

Year of 

Price . 
No. 

Publication . 

Rs . A. P. 
11. Vol . IX தில்லைவிடங்கன் மாரிமுத்தாப் பிள்ளை 

செவற்குளம் கந்தசாமிப் புலவர் 
நகரம் , முத்துவீரப்பக் கவிராயர் 

1945 3 0 0 
12 . X நகரம் முத்துசாமிக் கவிராயர் 

1946 3 0 0 
13 . XI சுத்தானந்த பாரதியார் 

1945 

3 0 0 
14 . , XII மிருதங்க பாடமுறை 
மைலாட்டூர் V. சாமி ஐயர் 

1946 3 8 0 
15 . 

XII Part II மத்தளங்கற்கும் முறை 1948 1 6 0 
16 . , XIII பாலகவி வயி . இராமநாதஞ் 
செட்டியார் 

1946 3 0 0 
* 17 . XIV சுத்தானந்த பாரதியார் - 
மாணிக்கப் பாட்டு 

1946 3 8 0 
18 . XV ம . ப . பெரியசாமித்தூரன் 

1947 3 0 0 
19 . XVI வையைச்சேரி இராமசாமி ஐயர் 1948 3 0 0 
20 . ,, XVII கவிகுஞ்சர பாரதியார் முதலிய 
பதின்மர் பாடல்கள் 50 

1948 3 0 0 
21 . XVIII ராஜா அண்ணாமலை தமிழிசைக் 
கருவூலம் - க . பொன்னையா பிள்ளை 

1949 4 0 0 

. 
22 . XIX திருப்புகழ் - சுரதாளக் குறிப்புடன் 
திரு . சித்தூர் , சுப்பிரமணிய பிள்ளை 1953 

3 0 0 

0 
23 . XX பரத சங்கிரகம்- Ed . திரு . க . 
வெள்ளைவாரணம் 

1954 
24. Swaramela Kalanithi 
by Mr. M. S. Ramaswami Ayyer 

.1932 2 0 0 
Tirupanandal Mutt Endowment Publications . 
1. Kambar Memorial Prize Selections 
கம்பர் பரிசுத் தொகுதி 

1944 0 8 0 
2. Adi Kumaraguruparar- ஆதி குமரகுருபரர் 1945 0 12 0 
3. Sekkizhar Selections - சேக்கிழார் 

1944 0 8 0 
4. Thevara Thirumurai - Preliminary- தேவாரத் ,, 
திருமுறை முதற்பாகம் 

1944 0 2 0 
5 . Do இரண்டாம்பாகம் 

1953 1 4 0 
6. Sivagnanabodham-சிவஞான போதம் 

Edited by Avvai S. Duraiswami Pillai 1954 3 5 0 
7. Gnanamirtham- ஞானாமிர்தம் - வாகீச முனிவர் 
Ed . by Thiru . A. S. Duraiswami Pillai . 

. 1954 
The Department of Sanskrit . 
* 1 . Srimukundamala ; 
Ed . by Mr. K. Rama Pisharoti 

1933 3. 0 0 
2. Tattvavibhavana by Parameswaran , a commen 

tary on Vacaspati Misra s Tattvabindu by 
Mr. V. A. Ramaswami Sastri 

1936 3 0 0 

0 


0 


) 


8 


ANNAMALAI UNIVERSITY PUBLICATIONS 


Series 

Year of 
No , 

Publication . 

Price . 

Rs . A. P. 
3. Svarasiddhanta Candrika by Srinivasayajvan 

Edited by Mr. K. A. Sivaramakrishna 
Sastri 

1936 5 00 
4. Trimsacchloki 

Edited by Mr. N. Subramania Sastri 1937 0 8 0 
* 5 The Philosophy of Gesthetic Pleasure 
by Mr. Panchapagesa Sastri 

1940 

3 00 
6. Jagannatha Panditha 
by Mr. A. Ramaswami Sastri 

1942 200 
7. ( a ) Lectures on Patanjali s Mahabhasya , 

by Dr. P. S. Subramanya Sastri Vol . I 1944 300 
( b ) Do 

Vol II 1951 10 00 
8. Vivarana with Vyutpattivada - Lakarartha 
vicara by Mr. V. Subrahmanya Sastri 1948 

600 
9. History of Sanskrit Literature - 
வடமொழி நூல் வரலாறு 

Lo 1946 10 0 0 
10. History of Sanskrit Language-QL OBITU ? 

QUIQIT D by Dr. P. S. Subramanya 
Sastri 

1950 5 00 
11. Studies in Samskrit texts on Temple 

architecture by Dr. N. V. Mallayya 1.949 10 00 
12. Bhavanaviveka with Visamagranthi 

bhedika by Mr. V. A. Ramaswami 
Sastri and Mr. K. A. Sivarama 
Krishna Sastri (Off -prints ) 

1949 6 0 0 


General 


* 


Raja Sir Annamalai Chettiar 
Commemoration Volume 

1941 10 0 0 
Journal of the Annamalai University Vol . I to 18 

Each Vol 7 8 0 
All available off - prints of articles in Vols X. VII to XVIII 

are for sale . 


For Copies apply to 

The Registrar , Annamalai University, 

Annamalainagar P. O. 


